சங்கரதாசு சுவாமிகளின்‌ நாடகப்‌ ப்ரீடல்கள்‌. 


(சுரதாளக்‌ குறிப்புகளுடன்‌) 
பாடல்களைப்‌ பாடிய நாடக இசைக்‌ கலைஞர்கள்‌, 
. கலைமாமணி நகைச்சுவைச்‌ செல்வன்‌ டி.என்‌ சிவதாணு அவர்கள்‌ 
கலைமாமணி ஏ.கே. காளீசுவரன்‌ அவர்கள்‌ 
கலைமாமணி என்‌.எம்‌. சுந்தராம்பாள்‌ அவர்கள்‌. 
திரு. கே.டி. இராஜகோபால்‌ அவர்கள்‌ 
செல்வி. டி.வி. ஆண்டாள்‌ அவர்கள்‌. 
கலைமாமணி அப்புக்குட்டி பாகவதர்‌ அவர்கள்‌ 
சுரதாளக்‌ குறிப்புகள்‌ எழுதியவர்கள்‌ 
பேராசிரியர்‌ திருப்பாம்புரம்‌ சோ. சண்முகசுந்தரம்‌ அவர்கள்‌ - 
முதல்வர்‌, தமிழ்நாடு அரசு இசைக்‌ கல்லூரி, சென்னை 
திரு. பி.எம்‌. சுந்தரம்‌ அவர்கள்‌ 
இசையமைப்பாளர்‌, அகில இந்திய வானொலி நிலையம்‌, பாண்டிச்சேரி 
பேராசிரியர்‌ ஆர்‌.வி. கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ 
முன்னாள்‌ துணைமுதல்வர்‌, அரசு இசைக்‌ கல்லூரி, சென்னை. 
தொகுப்பாசிரியர்கள்‌. 
திரு. து.ஆ. தனபாண்டியன்‌ - பேராசிரியர்‌ 
முனவைர்‌ (திருமதி) ஞானா குலேந்திரன்‌ - இணைப்‌ பேராசிரியர்‌ 
முனைவர்‌ (திருமதி) பி.எஸ்‌. லோச்சன்‌ (௭) அங்கயற்கண்ணி - விரிவுரையாளர்‌. 
இசைத்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


தஞ்சாவூர்‌. 


ISBN 81-7090 -129-4 


தமிழ்பல்கலைக்கழக வெளியீட்டு எண்‌ - 109 
திருவள்ளுவர்‌ அண்டு - 202.0 - புரட்டாசி - செப்டம்பர்‌ 1989 
பதிப்பாசிரியர்கள்‌: திரு. து. ஆ. தனபாண்டியன்‌ - பேராசிரியர்‌ 


முனைவர்‌:திருமதி. ஞானாகுலேந்திரன்‌ 
- இணைப்பேராசிரியர்‌ 
முனைவர்‌: திருமதி பி.எஸ்‌. லோச்சன்‌ 

(௪) அங்கயற்கண்ணி - விரிவுரையாளர்‌ 


நூல்‌: சங்கர தாசு சுவாமிகளின்‌ நாடகப்‌ பாடல்கள்‌ 
பதிப்பு: முதற்‌ பதிப்பு 

விலை: | ரூ. 30.00 

அச்சு: சர்மாஸ்‌ சானடோரியம்‌ பிரஸ்‌ 


கணேஷ்‌ நகர்‌ புதுக்கோட்டை 


முன்னுரை 


15, 20 நூற்றாண்டுகளில்‌ தோன்றிக்‌ கலை. வளர்த்த யெரியோர்களுள்‌ 
நாடகங்களுக்கு பயன்படக்கூடிய வசனங்களோடு நல்ல பல தமிழ்ப்‌ பாடல்களையும்‌ இயற்றி 
அவற்றைப்‌ பல இனிய இராகங்களில்‌ அமைத்‌ த, இளம்‌ நடிகர்களுக்குப்‌ பாடல்‌ பயிற்சி 

அளித்து, முத்தமிமுக்கும்‌ அருந்‌ தாண்டாற்றியவர்‌ தவத்திரு' சங்கரதாசு சுவாமிகள்‌ 
ஆவார்கள்‌. சென்ற அறுபது ஆண்டுகளுக்கடையே சுவாமிகளின்‌ _ நாடகப்‌ பாடல்களை. 
மேடை நாடகங்களில்‌ பயன்படு த்தாத நடிக நடிகையர்‌ தமிழ்‌ நாடக உலகில்‌ பெரும்பாலும்‌ 
இல்லை என்றே கூறலாம்‌. அவ்வளவிற்கு சுவாமிகளின்‌ நாடகப்‌ பாடல்கள்‌ பிரபல்யமாக 
இருந்தன. பாடல்கள்‌ பொருள்‌ எளிமையும்‌, இசை இனிமையும்‌ கொண்டு விளங்னெ தால்‌ 
நடிக நடிகையர்‌ அவைகளை எளிதில்‌ கற்றுக்‌ கொள்ள முடிந்தது. இந்தப்‌" பாடல்களுக்கு 
சுவாமிகள்‌ ௪ றந்த வர்ண மெட்டுக்களை இனிய கர்நாடக இசையில்‌ அமைத்துள்ளார்கள்‌. 

பாடலின்‌ முதல்‌ அடியிலேயே பாட லுக்கு அமைக்கப்பட்ட இராகத்தின்‌ வடிவம்‌ 
மிளிரும்படியாக அமைத்துள்ளார்கள்‌. சுவாமிகளுக்கு இசையில்‌ இருந்த சி றந்த புலமையை 
இது புலப்படுத்துகிற து. 


அக்காலத்தில்‌ சுவாமிகள்‌ நடத்திவந்த நாடக சபையில்‌ பயிற்ச பெற்ற ஒரு சில 
'நாடக இசைக்‌ கலைஞர்களுக்கே சுவாமிகள்‌ இயற்றிய பாடல்களின்‌ வர்ணமெட்டுக்கள்‌ 
தெறியும்‌. இக்காலத்தில்‌ உள்ளவற்கள்‌ இவைகளைப்‌ பெறிதும்‌ ௮ றிந்திருக்க இயலாது. 
எனவே, இந்த அறிய இசை மரபு மறைந்துவிடாமல்‌ பாதுகாச்கப்பட வேண்டும்‌ என்னும்‌ 
சீரிய நோக்கோடு, சிறந்த பழம்பெரும்‌ நாடக இசைக்‌ கலைஞர்கள்‌ சிலரைக்‌ கொண்டு 
இப்பாடல்களைப்‌ பாடச்‌ செய்து, ஒலிப்பதிவு செய்து, சுரப்படுத்தி, அவைகளை ஒரு நூலாக 
வெளியிடும்‌ பணியினை மே ற்கொள்ள வேண்டும்‌ எனக்கருதித்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக த்‌ 
துணைவேந்தர்‌ . மாண்புமிகு முனைவர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌ அவர்கள்‌ ' இப்பணியை 
மேற்கொள்ள என்னைப்‌ பணித்தார்கள்‌. இப்பணியினை நிறைவேற்றுவதற்கு தமிழ்ப்‌ 
பண்ணிசைப்‌ பாதுகாப்பு அறக்கட்டளையிலிருந்து போதுமான நிதியுதவியையும்‌ 
வழங்கியுள்ளார்கள்‌. அவர்கள்‌ அளித்த பேருதவியும்‌, ஊக்கமுமே இந்நூல்‌ வெளிவரக்‌ 
காரணமாயிற்று என்று சொன்னால்‌ அது மிகையாகாது. அவர்களுக்கு என்‌ உளம்‌ நிறைந்த 
நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


சங்கரதாசு சுவாமிகளின்‌ நாடகங்களில்‌ பல ஆண்டுகள்‌ நடித்துப்‌ பாடிப்‌ பயிற்சி 
பெற்ற நகைச்சுவைச்‌ செல்வன்‌ கலைமாமணி டி.என்‌. சிவதாணு அவர்கள்‌ என்‌ 
வேண்டுகோளுக்கிணங்க தம்‌ குழுவினருடன்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்திற்கு வந்து சில 
நாட்கள்‌ தங்கியிருந்து சுவாமிகள்‌ இயற்றியவற்றுள்‌ 95 பாடல்களைத்‌ தேர்ந்தெடுத்து, 
அவைகளை மரபு முறையில்‌ . பாடியளிப்பதற்குரிய ஏற்பாடுகளைச்‌ .செய்து 
கொடுத்தார்கள்‌. அவர்களுக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்‌ றி உரியதாகும்‌. 


திரு டி.என்‌. சிவதாணு அவர்களுடன்‌ வந்து சுவாமிகளின்‌ பாடல்களைப்‌ பாடித்‌ தந்த 
கலைமாமணி ஏ.கே. காளிசுவரன்‌ ( ஆர்மோனியம்‌ பாட்டு) கலைமாமணி. அப்புக்குட்டி 
பாகவதர்‌, திரு கே.டி ராஜகோபால்‌, கலைமாமணி என்‌.எம்‌. சுந்தராம்பாள்‌. செல்வி 
ஆண்டாள்‌ ஆகியோருக்கும்‌ என்‌ நன்றி உரியதாகும்‌. 


நாடகப்‌ பாடல்களுக்கு சுர தாளக்‌ குறிப்புகள்‌ எழுதி உதவி புரிந்த தமிழ்‌ நாடு அரசு 
இசைக்‌ கல்லூரி ( சென்னை ) மூ தல்வர்‌ பேராசிரியர்‌ திருப்பாம்புரம்‌ சண்முகசுந்தரம்‌ 


அவர்களுக்கும்‌, பாண்டிச்சேரி அனைத்திந்திய வானொலி நிலைய இசை அமைப்பாளர்‌ இரு 
பி.எம்‌. சுந்தரம்‌ அவர்களுக்கும்‌, தமிழ்நாடு அரசு இசைக்கல்‌. லூரி (சென்னை) முன்னாள்‌ 
துணை முதல்வர்‌ பேராசிரியர்‌ ஆர்‌.வி. கிருஷ்ணன்‌ அவர்களுக்கும்‌ நான்‌ நன்றி தெரிவிக்கச்‌ 
கடமைப்பட்டுள்ளேன்‌. 

சுவாமிகள்‌ காலத்தில்‌ மக்கள்‌ வழக்கில்‌ இருந்த தோடி, மாயாமாளவகெளளை, 
சங்கராபரணம்‌, கல்யாணி போன்ற பல சம்பூரண இராகங்களையும்‌, மோகனம்‌, ஆரபி, 
மத்தியமாவதி போன்ற பல இளை இராகங்களையும்‌, சுவாமிகள்‌ தமது நாடகப்‌ பாடல்களில்‌ 
பயன்படுத்தியுள்ளார்கள்‌. இசை-வடிவங்களில்‌ ஒன்றான இராகமாலிகையிலும்‌ சுவாமிகள்‌ 
நாடகப்‌ பாடல்களை அமைத்துள்ளார்கள்‌. (எடுத்துக்காட்டு: பாடல்‌ எண்‌: 68). அவலச்‌ 
சுவையைச்‌ -சித்திறிப்பதற்குப்‌ பயன்படும்‌ இராகங்களில்‌ முகாரியும்‌ இன்‌ றாகும்‌. இந்த 
மரபைப்‌ பின்பற்றி சுவாமிகள்‌ “மாமா இறந்தீரோ” “ஏழைப்‌ பிராமணன்‌ நான்‌” எனத்‌ 
, தொடங்கும்‌ பாடல்களை முகாரி இராகத்தில்‌ அமைத்‌ துள்ளார்கள்‌. “(டல்‌ எண்‌: 35,43), 
அவ்வாறே “எடுத்து விற்கணை தொடுத்து” எனத்‌-தொடங்கும்‌ பாடல்‌ வீரச்சுவையை 
வெளிப்படுத்தும்‌ அடாணா இராகத்தில்‌ அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்க தாகும்‌. (பாடல்‌ 
எண்‌: 27). 

சுவாமிகள்‌ நாடகப்‌ பாடல்களை இயற்றிய காலத்தில்‌ இந்துஸ்தானி இசையின்‌ 
தாக்கம்‌ இருந்ததை நாம்‌ காண முடிறெது. இதற்குச்‌ சான்றாக பியாக்‌, ஜோன்புரி, 
யமுனாகல்யாணி, அமீர்கல்யாணி) காபி, மாண்ட்‌, சிந்து பைரவி போன்ற இந்துஸ்தானி 
இசையோடு தொடர்புடைய இராகங்கள்‌ அவரது பாடல்களில்‌ பெருமளவில்‌ 
பயஷ்‌.எடுத்தப்‌ பெற்றிருப்பதைக்‌ காணலாம்‌. 

இசையில்‌ பெரும்பாலும்‌ நாம்‌ கையாளும்‌: ஆதி, ரூபகம்‌, மிச்ரசாபு, ஏகம்‌ ஆகிய 
தாளங்களையே சுவாமிகளும்‌ கையாண்டுள்ளார்கள்‌. நாடகக்‌ கதையின்‌ போக்கிற்கு ஏ ற்பத்‌ 
தாள வேறுபாடு தேவைப்படும்‌ இடங்களில்‌ கண்ட சாபு போன்ற தாளங்களையும்‌ (பாடல்‌ 
எண்‌: 74) திச்ர நடை, சதுச்ர நடை போன்ற பல்வேறு தடைகளையும்‌, விளம்பம்‌, மத்திமம்‌, : 
துரிதம்‌ போன்ற பல்வேறு காலங்களையும்‌ சுவாமிகள்‌ பயன்படுத்‌ தயுள்ளார்கள்‌. 


சுவாமிகள்‌ தேவாரம்‌, இருவாசகம்‌, இருப்புகழ்‌, திருவருட்பா போன்ற 
பக்திப்பாடல்களின்‌ மெட்டுக்களில்‌ பல நாடகப்‌ பாடல்களை அமைத்துள்ளார்கள்‌. 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அருளிச்‌ செய்த “மற்றுப்‌ பற்று”.எனத்‌ தொடங்கும்‌ தேவார 
மெட்டில்‌ அமைக்கப்பெற்ற “பிறவியாகிய* என்ற பாடலையும்‌ (பாடல்‌ எண்‌: 42) 
“பொன்னார்‌ மேனியனே” எனத்‌ தொடங்கும்‌ தேவார மெட்டில்‌ அமைக்கப்‌ பெற்ற 
“எங்கும்‌ ஜோதிமயமாகி“ என்ற பாடலையும்‌ (பாடல்‌ எண்‌: 34 / மாணிக்கவாசகர்‌ 
அருளிச்செய்த “முக்தி நெறி அறியாத” எனத்‌ தொடங்கும்‌ திருவாசகப்‌ பாடலின்‌ மெட்டில்‌ 
அமைக்கப்பட்ட “தங்கள்‌ திருப்பாத மலர்‌” : என்ற பாடலையும்‌ (பாடல்‌ எண்‌: 49) 
அருணகிரிநாதர்‌ அருளிச்செய்‌ துள்ள “சரணக்‌ கமலாலயத்தை” என த்‌ தொடங்கும்‌ 
திருப்புகழ்‌ மெட்டில்‌ அமைக்கப்பட்டுள்ள “நானோது காதல்மொழி” (பாடல்‌ எண்‌:74) 
என்ற பாடலையும்‌ இங்கே உதாரணங்களாகக்‌ கொள்ளலாம்‌. ' 


மேலும்‌ அண்ணாமலை ரெட்டியார்‌ இய ற்றிய காவடிச்‌ சிந்து பாடல்‌ 
மெட்டுக்களிலும்‌ சுவாமிகள்‌ பல பாடல்களை இயற்‌ றியுள்ளார்கள்‌. “க ற்பு மங்கைமார்கள்‌”, 
“சுந்தரமதிபோல்‌ முகம்‌“ “ஆயிரம்‌ நாவைப்‌ படைத்த ஆதிசேடன்‌” என த்‌ தொடங்கும்‌ 
பாடல்கள்‌ முறையே (பாடல்‌ எண்‌: 87,81,72) இதற்கு ௨ தாரணங்களாகும்‌. 


ய்‌ 


மேற்கத்திய இசையின்‌ தாக்கமும்‌ சுவாமிகளின்‌ பாடல்களில்‌ பரவலாகக்‌ 
காணப்படுகிறது. “இங்கிலீஷ்‌ நோட்டு” என்று அழைக்கப்படும்‌ ஐரோப்பிய இசையின்‌ இல ' 
எளிய மெட்டுக்களையும்‌ சுவாமிகள்‌ நாடகத்தின்‌ கதைப்‌ போக்கற்குப்‌ பொருந்த 
ஆங்காங்கே பயன்படுத்தியுள்ளார்கள்‌. “விண்டிலமும்‌ மண்டிலமும்‌” “நாடும்‌ இருநாலு 
திசை” “இவ்ய புருஷர்‌ நீர்‌ யார்‌” எனத்‌ தொடங்கும்‌ பாடல்களின்‌ (பாடல்‌ எண்‌: 83,84, 85) 
இசை வடிவங்கள்‌ இங்கிலீஷ்‌ நோட்டுகளாக அமைந்துள்ளமையைக்‌ காணலாம்‌. 


சுவாமிகள்‌ இயற்றிய பழனித்‌ தண்டபாணிப்‌ பதிகத்திலுள்ள பத்துப்‌ பாடல்களும்‌ 
இந்நூவின்‌ இறுதியில்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. இப்பாடல்கள்‌ 190.2 ஆம்‌ ஆண்டு சுவாமிகளால்‌ 
பழனியாண்டவர்‌ சந்நிதியில்‌ பாடப்‌ பெற்றவையாகும்‌. “ஞானப்பழத்தைப்‌ பிழிந்து?! எத்‌ 
தொடங்கும்‌. இப்பதிகத்தின்‌ நான்காவது பாடலைக்‌ காலஞ்சென்ற , திருமதி கே. 
சுந்தராம்பாள்‌ இராகமாலிகை விருத்தமாகப்‌ பாடிப்‌ பிரபல்யப்படுத்தியுள்ளமையை 
யாவரும்‌ அறிவார்கள்‌. இப்பாடல்களைத்‌ தாள்த்தில்‌ அமைத்தும்‌ பாடலாம்‌. இப்பதிகத்தின்‌ 
ஒரு பாடல்‌ சுரதானக்‌ குறிப்புகளுடன்‌ இந்நூலில்‌ 94 ஆவது பாடலாகத்‌ தரப்பட்டுள்ளது. 
கவாமிகள்‌ தாம்‌ எழுதியுள்ள பாடல்கள்‌ எதிலும்‌ தமது பெயரை முத்திரையாக 
வைத்ததில்லை. “ஞானப்‌ பழத்தைப்‌ பிழிந்து” எனத்‌ தொடங்கும்‌ பாடலில்‌ மட்டும்‌ கடைசி 
அடியில்‌ “சங்கரன்‌ கும்பிடும்‌ தண்டபாணித்‌ தெய்வமே” என்று பாடியிருப்பதைக்‌ : 
காணலாம்‌. 


சங்கரதாசு சுவாமிகளின்‌ பாடல்களை ஒலிப்பதிவு செய்யும்‌ பணியிலும்‌, 
பாடல்களின்‌ சுரதாளக்‌ குறிப்புகளில்‌ காணப்படும்‌ அச்சுப்பிழைகளைத்‌ திருத்தும்‌ 
பணியிலும்‌ இந்நூல்‌ உருவாக்கம்‌ தொடர்பான மற்றுமுள்ள எல்லாப்‌ பணிகளிலும்‌ என்‌ 
உடன்‌ அயராது உழைத்துக்‌ குறுகிய காலத்தில்‌ இந்நூலினை வெளிக்‌ கொணர்வதற்கு 
ஆர்வமுடன்‌ பணியாற்றி உதவி புரிந்த இணைப்‌ பேராசிரியை முனைவர்‌ இருமதி ஞானா 
குலேந்திரன்‌ அவர்களுக்கும்‌, விரிவுரையாளர்‌ முனைவர்‌ திருமதி பி.எஸ்‌. லோச்சன்‌ 
அவர்களுக்கும்‌ என்‌ உளமார்ந்த நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


நாடகப்‌ பாடல்களின்‌ சகாகுத்தியங்களைச்‌ 'சரிபார்‌ த்து திருத்தங்களைச்‌ செய்து 
உதவி புரிந்த பாவலரேறு ௪. பாலசுந்தரம்‌ அவர்களுக்கு நான்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 


சங்கரதாசு சுவாமிகளின்‌ வாழ்க்கைச்‌ சரிதத்தை எழுதுவதற்குத்‌ : தேவையான 
தூல்களையும்‌ கட்டுரைகளையும்‌ தந்து உதவிய தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக நாடகத்துறை ' 
விரிவுரையாளர்‌ முனைவர்‌ ௧. இரவீந்திரன்‌ அவர்களுக்கு எனது தன்றி உரியதாகும்‌. 


இப்பாடல்களை ஒலிப்பதிவு செய்வதற்கு வேண்டிய அனுமஇயை அளித்த 
கணிப்பொறி மையப்‌ பேராசிரியர்‌ இரு கா.செ. செல்லமுத்து அவர்களுக்கும்‌ ஒலிப்பதிவு 
செய்து உதவிய ஒலிப்பதிவு உதவியாளர்கள்‌ இரு சேகர்‌, இரு செல்வம்‌ ஆகியோருக்கும்‌ என்‌ 
தன்றி உரியதாகும்‌. 


WV 


இந்நூலைச்‌ சிறந்த முறையில்‌ அச்சிட்டு வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளைச்‌ 
செய்த தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ பதிப்புத்‌ துறை துணை இயக்குநர்‌ திரு செ.இரே. 
செயச்சந்திரன்‌ அவர்களுக்கும்‌, நூலை நன்கு அச்சிட்டு உதவிய புதுக்கோட்டை சர்மா 
அச்சகத்தாருக்கும்‌ எனது நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


வாழ்க தமிழிசை. 


தஞ்சாவூர்‌ த்‌ து.௮. தனபாண்டியன்‌, 

திசப்‌:1989. இசைத்துறைத்‌ தலைவர்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌. 


கலைமாமணி 
நகைச்சுவை 
செல்வன்‌ 


டி.என்‌. சிவதாணு 
அவர்கள்‌ 


பாடல்களைப்‌ பாடிய நாடக இசைக்கலைஞர்கள்‌ 


ப்‌ 
தவத்திரு சங்கரதாசு சுவாமிகள்‌. 


“தமிழ்‌ நாடகத்தந்தை எனவும்‌, தமிழ்‌ நாடகத்‌ தலைமையாசிரியர்‌” எனவும்‌ 
போற்றப்படும்‌ தவத்திரு சங்கரதாசு சுவாமிகள்‌ தென்பாண்டி நாட்டின்‌ துறைமுகங்களில்‌ 
ஒன்றான தூத்துக்குடியில்‌ தாமோதரக்‌ கணக்குப்பிள்ளை என்னும்‌ தமிழ்ப்‌ புலவரின்‌ 
அருந்தவப்‌ புதல்வராக 1867-ஆம்‌ அண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 7-ஆம்‌ தேதி தோன்‌ றினார்‌. 
தந்தையார்‌ கல்வி கேள்விகளில்‌ றந்த புலவராவார்‌. தூத்துக்குடி நகர மக்கள்‌ அவரை 
“இராமாயணப்‌ புலவர்‌” என்ற சிறப்புப்‌ பெயராலேயே அழைத்தனர்‌ '. 


தாமோதரக்‌ கணக்குப்பிள்ளை தம்‌ புதல்வன்‌ சங்கரதாசு கல்வி கேள்விகளில்‌ 
சிறந்து விளங்க வேண்டுமென்று அசித்தார்‌. 


“தந்தை மகற்‌ காற்றும்‌ நன்றி அவையத்து 
முந்தி யிருப்பச்‌ செயல்‌” 


என்னும்‌ தெய்வப்புலவர்‌ வாக்கின்‌ உண்மையினை நன்குணர்ந்த அவர்‌, தாமே தம்‌ 
புதல்வனுக்கு ஆரம்பக்‌ கல்வியைக்‌ கற்பித்தார்‌. அக்காலத்தில்‌ அறிஞர்களால்‌ 'பூலவரேறு” 
என்று போற்றப்பட்ட பழனி தண்டபாணி சுவாமிகளிடம்‌ சங்கரதாசு பாடம்‌ கேட்டுத்‌ தமது 
தமிழ்‌ அறிவை வளர்த்துக்‌ கொண்டார்‌. இவர்‌ தண்டபாணி சுவாமிகளிடம்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ 
கேட்டபொழுது உடுமலைச்சரபம்‌ முத்துசுவாமி கவிராயரும்‌ தண்டபாணி சுவாமிகளிடம்‌ 
தமிழ்‌ கற்று வந்தார்‌. ஒரே ஆசிரியரிடம்‌ பாடம்‌ கேட்ட இருவரும்‌ மிகவும்‌ நெருங்கிய 
நண்பர்களாக இருந்தனர்‌. 


தூத்துக்குடி உப்பு பண்டக சாலையில்‌ சுவாமிகள்‌ ல காலம்‌ கணக்கராகப்‌ 
பணிபுரிந்தார்‌. தந்தையாரிடமும்‌, தண்டபாணி சுவாமிகளிடமும்‌ தமிழைத்‌ தீரக்‌ கற்றதின்‌ 
விளைவாக அவர்‌ தமது 16-ஆவது வயதிலேயே பலவகையான இசைப்பாடல்களை 
இயற்றுவதில்‌ சிறந்து விளங்கினார்‌. கவிதா உள்ளம்‌ கொண்ட அவருக்கு கணக்கர்‌ பணி 
மனநிறைவை அளிக்கவில்லை. அவர்‌ 1891-ஆம்‌ ஆண்டு தமது 24-வது வயதில்‌ நாடகத்‌ 
துறையில்‌ தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக்‌ கொண்டாற்‌ ஆரம்பத்தில்‌ ராமுடு ஐயர்‌, 
கல்யாணராமய்யர்‌ ஆகியோரின்‌ நாடக சபையில்‌ சுவாமிகள்‌ நாடக நடிப்பில்‌ பயிற்சி 


பெற்றார்‌. 


நாட்க சபைகளில்‌ சங்கரதாசு சுவாமிகள்‌ தொடக்கத்தில்‌ நடிகராகவும்‌ பின்னர்‌ 
ஆசிரியராகவும்‌ சில ஆண்டுகள்‌ பணியாற்றினார்‌. இரணியன்‌, இராவணன்‌, எமதர்மன்‌, 
சனீச்வரன்‌ அகிய பாத்திரங்களை ஏற்றுக்‌ கொண்டு தமது நடிப்புத்‌ திறனை 
வெளிப்படுத்தினார்‌. திருவாளர்‌ சாமி நாயுடு அவர்களின்‌ நாடக சபையில்‌ சுவாமிகள்‌ லெ 
காலம்‌ ஆசிரியராகப்‌ பணிபுரிந்தார்‌. அப்போது, சூத்திரதாரராகவும்‌ நடித்து வந்தார்‌. 
சுவாமிகள்‌ சூத்திரதாரராக வந்து நாடக நுணுக்கங்களைப்‌ பற்றியும்‌ நாடகம்‌ 
வலியுறுத்தும்‌ நீதிகனைப்‌ பற்றியும்‌ நிகழ்த்தும்‌ விரிவுரையைக்‌ கேட்க மக்கள்‌ ஆவலோடு 
காத்திருப்பார்கள்‌. வள்ளி வைத்திய நாதைய்யர்‌, அல்லிபரமேசுவரய்யர்‌ ஆகியோர்‌ நடத்தி 
வந்த நாடக சபைகளில்‌ இவர்‌ சில ஆண்டுகள்‌ ஆரியராகப்‌ பணியாற்றினார்‌. பி.எஸ்‌. 
வேலுநாயர்‌ அவர்களின்‌ சண்முகாநந்த சபையிலும்‌ சுவாமிகள்‌ நெடுங்காலம்‌ 


இப 


பணிபுரிந்தார்‌. அவர்‌. இவ்லாறு பணியாற்றிய. காலத்தில்‌ புதுப்புது நாடகங்களையும்‌ 
அவற்றுக்கான பாடல்களையும்‌ எழுதி வந்தார்‌... சுவாமிகள்‌ பி றமொழி நாடகங்களையும்‌ 
தமிழில்‌ ஆக்கிப்‌ புதுமை செய்தார்‌. “மிருச்சகடிகா” என்ற வடமொழி நாடகத்தையும்‌ 
“ரோமியோ ஜூலியட்‌” என்ற்‌ சேக்சுபியரின்‌ நாடகத்தையும்‌ இவர்‌ தமிழில்‌ ஆக்கித்‌ 
தந்துள்ளார்‌. சம்பந்த முதலியாரின்‌ “மனோகரா” நாடகத்தில்‌ சுவாமிகளின்‌" பாடல்களே 
இடம்‌ பெற்றுள்ளன. தொழில்‌ முறை நாடகக்‌  குழுக்களோடு தம்மை - ஈடுபடுத்திக்‌ 
கொண்ட போதிலும்‌ தக இனி ளைள்கும்‌ . சுவாமிகள்‌ தம்பால்‌ அணைத்துக்‌ 
கொண்டார்‌ எனக்‌ குறிப்பிடலாம்‌“. 


3910-வது ஆண்டில்‌ “சமரச சன்மார்க்க நாடகசபை” என்ற பெயரால்‌. சுவாமிகள்‌ 
ஒரு நாடக சபையைச்‌ சில ஆண்டுகள்‌ நடத்தினார்‌. இந்த நாடகக்‌ குழுவிலேதான்‌ தமிழ்‌ 
நாடக மேடையின்‌ மங்காத ஒளிவிளக்காகத்‌ திகழ்ந்த எஸ்‌.ஜி. கிட்டப்பாவும்‌, அவரது 
சகோதரர்‌ எஸ்‌.ஜி. காசி ஐயரும்‌ பயிற்சி பெற்றனர்‌. இசைப்‌ புலவராக விளங்கிய மதுரை 
மாரியப்ப சுவாமிகளும்‌ இந்த நாடகக்‌ குழுவில்‌ பணியாற்றியவரே. 


சகந்நாதைய்யர்‌ அவர்கள்‌ நடத்திய பாலமீன ரஞ்சனி சங்‌£த சபையில்‌ சுவாமிகள்‌ 
நாடக ஆசிரியராகப்‌ பணியாற்றினார்‌. திருவாளர்கள்‌ பி.டி. சம்பந்தம்‌, எம்‌.எஸ்‌ 
முத்துகிருஷ்ணன்‌, டி.பி. பொன்னுசாமி பிள்ளை, எம்‌.வி. மணி, டி. பாலசுபீரமணியம்‌, கே. 
சாரங்கபாணி, எஸ்‌.வி. வெங்கட்ராமன்‌, நவாப்‌ டி.எஸ்‌. இராஜ மாணிக்கம்‌ பிள்ளை, எம்‌.கே. 
இராதா முதலிய எண்ணிறந்த நடிகர்கள்‌ இந்த சபையில்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌ என்பது 
குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 


கும்பகோணம்‌ தாப்பா வெங்கடாசலம்‌ செட்டியார்‌ சிறு குழந்தைகளைக்‌ கொண்டு 
நடத்திக்‌ காட்டிய நலுங்கு நிகழ்ச்சி, குழந்தைகளைக்‌ கொண்டு நாடகம்‌ நடத்தும்‌ 
முயற்சிக்கு முன்னோடியாக அமைந்தது. இதுவே பாலர்சபை முலை றக்கும்‌ தூண்டு தலாக 
நின்றது. இதனை வடிவயாக்கிச்‌ செயல்பட வைத்தவர்‌ சங்கர தூசு சுவாமிகளே ஆவார்‌ 


இரு. சகந்நாதைய்யர்‌ அவர்களுடன்‌ ஏற்பட்ட மனத்‌ தாங்களின்‌ விளைவாகச்‌ 
சுவாமிகள்‌ சில நண்பர்களின்‌ கூட்டுறவோடு 191 8-ஆம்‌ ஆண்டில்‌ மதுரையில்‌ “தத்துவ 
மீனலோசனி வித்துவ பாலசபை” என்ற பெயரில்‌ அமைந்த பாலர்‌ நாடக சபையைத்‌ 
தோற்றுவித்து அதன்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்றினார்‌. இந்தக்‌ குழுவில்‌ தான்‌ டி.கே.எஸ்‌. 
சகோதரர்கள்‌ சேர்க்கப்பட்டனர்‌. இப்பாலர்‌ சபை முழுவதும்‌ சிறுவர்களையே 
நடிகர்களாகக்‌ கொண்டு விளங்கியது. 


செல்வமும்‌, செல்வாக்கும்‌ பெறிய நடிகர்களிடையே கட்டுப்பாடின்மையை 
ஏற்படுத்தின. தாங்கள்‌ ஏற்றுள்ள பாத்திரங்களுக்குரிய வரம்புகளை மீ நிச்‌ சக நடிகர்களை 
மேடையிலே இழித்தும்‌ பழித்தும்‌ பேசிக்‌ கைதட்டல்‌ பெறுவதும்‌ ௪ ற்றுத்திறமை 
குறைந்தவர்களை அவமானத்துக்‌ . குள்ளாக்குவதும்‌ அன்றாட நிகழ்ச்கெளாக அக்கால 
நாடக மேடையில்‌: நிகழ்ந்தன“. இவ்வாறு பெரியவர்களால்‌ மதிப்பிழந்த நாடக மேடையில்‌ 
புதிய ஒளி ஏற்படுத்த வேண்டி உருவாக்கப்பட்ட நாடக முலை றயே பாலர்‌ நாடக சபை” 
முறையாகும்‌. பெரியவர்களுக்குப்‌ பதிலாக இறுவர்களைச்‌ : சேர்த்துக்‌ : கொண்டு 
பயிற்றுவித்து. த்தல்‌ நடத்தப்பட்டமை ஒரு சோதனை முறையென்றே சொல்ல 
வேண்டும்‌. ்‌ 


ய 


வயது வந்தவர்கள்‌ பங்குப்பெறற வேடங்களில்‌ அவர்களுக்குப்‌“ பதிலாக இளம்‌ 
சிறுவர்களை அறிமுகப்படுத்தி நாடக மேடையில்‌ ஒழுக்கத்தையும்‌, கட்டுப்பாட்டையும்‌ 
கொண்டு வந்தவர்‌ சங்கர தாசு சவாமிகள்‌. இவ்வாறு தொழில்‌ முறையிலேயே இயங்கி வந்த 
நாடகக்‌ குழுக்களையெல்லாம்‌ ஒழுங்கு படுத்தி நடிகர்கள்‌ தெய்வத்திடமும்‌, 
தேசத்திடமும்‌, அன்போடும்‌, பக்தியோடும்‌ வாழவேண்டும்‌ என்று ௧ ற்றுக்‌ கொடுத்தவர்‌ 
சங்கர தாசு சுவாமிகள்‌ ஆவார்‌”. 


பாலர்‌ நாடக சபை முறையில்‌ நடிப்புப்‌ பயிற்சியோடு ஒழுக்கம்‌, கட்டுப்பாடு, 
கடுமையான சட்டத்திட்டங்கள்‌ முதலியன பேணப்பட்டன. சிறுவர்களுக்குப்‌ பயிற்சியளிக்க 
சுவாமிகள்‌ வகுத்துக்‌ கொடுத்த “பால பாடம்‌” என்ற பயிற்சி முறை கையாளப்பட்டது. 
சுவாமிகள்‌ சிறுவர்களுக்குப்‌ பயன்படும்‌ வகையில்‌ எல்லா நாடகங்களுக்கும்‌ உறிய 
பாடல்களையும்‌, உரையாடல்களையும்‌ முறையாக எழுதினார்‌. நவரசமும்‌ ததும்ப நடிப்புச்‌ 
சுவை குன்றாமல்‌, அந்தந்தக்‌ கட்ட டத்திற்கு ஏற்றவாறு பாடல்களை அமைக்கும்‌ அதிசயத்‌ . 
திறமை சுவாமிகளிடமிருந்தது. எனவே, இறுவர்களின்‌ நடிப்புத்திறைமைக்கு 
மெருகூட்டும்‌ வண்ணம்‌ அவை அமைந்திருந்தன. பாலர்‌ நாடக சபைமூலம்‌ தமிழ்நாடக 
உலகில்‌ ஒரு புதிய அத்தியாயத்தைத்‌ தொடங்கினவர்‌ சுவாமிகள்‌. 


இ.க. சண்முகம்‌ சகோதரர்கள்‌ சிறுவயதிலேயே தத்துவ மீன லோசனி வித்துவ 
பாலசபையில்‌ நடிகர்களாகச்‌ சேர்ந்து பயிற்சி பெற்றனர்‌. தாம்‌ சுவாமிகளிடம்‌ பெற்ற 
நடிப்பு மற்றும்‌ இசைப்‌ பயிற்சியைப்‌ பற்றி திரு. அவ்வை இ.க. சண்முகம்‌ தாம்‌ இயற்றிய 
“எனது நாடக வாழ்க்கை” என்னும்‌ நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. சுவாமிகள்‌ தாமே நடிப்புச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பதைத்‌ தாம்‌ பலமுறை பார்த்‌இருப்பதாகவும்‌ எமதர்மன்‌, இரணியன்‌, 
கடோற்கஜன்‌ முதலிய வேடங்களுக்கு அவரே நடிப்புப்‌ பயிற்சி அளிப்பாரென்றும்‌, 
கம்பீரமான அவரது குரல்‌ வெங்கல நாதம்‌ போல்‌ ஒலித்ததென்றும்‌ இரு. அவ்வை எண்ட 
குறிப்பிட்டுள்ளார்‌ '. 


ஒரே நாளில்‌ ஒரு நாடகம்‌ முழுவதையும்‌ கற்பனையாக எழுதி முடிக்கும்‌ ஆற்றல்‌ 
சுவாமிகளுக்கு இருந்தது. இ.க. சண்முகம்‌ கதாநாயகனாக நடிப்பதற்கு ஏற்‌ றபடி ஒரு 
நாடகம்‌ எழுத வேண்டுமென்று சுவாமிகள்‌ தீர்மானித்தார்‌. ஒரு நாள்‌ மாலை சுவாமிகள்‌ 
பு.த்‌.தகக்‌ கடைக்குச்‌ சென்றார்‌. “அபிமன்யு சுந்தரி” அம்மானைப்‌ பாடல்‌ பிரதி ஒன்று வாங்கி 
வந்தார்‌. இரவு சாப்பாட்டுக்குப்‌ பிறகு அரிக்கேன்‌ விளக்கை வைத்துக்கொண்டு எழுத 
ஆரம்பித்தார்‌. அன்றிரவிலேயே அபிமன்யு நாடகம்‌ மங்களப்பாட்டுடன்‌ முடித்து 
வைக்கப்பட்டது. சங்கரதாசு சுவாமிகள்‌ ஒரே நாள்‌ இரவில்‌ நூற்றுக்கணக்கான பாடல்கள்‌, 
உரையாடல்களுடன்‌ அடித்தல்‌, இருத்தல்‌ இல்லாமல்‌ எழுதியிருந்த 'அபிமன்யு சுந்தறி' 
நாடகத்தைக்‌ கண்டு எல்லோரும்‌ அதிசயப்பட்டார்கள்‌ என்றும்‌, “தமக்காக எழுதப்பட்ட 
இந்த நாடகத்தை எண்ணி எண்ணி பெருமைப்படுகிறேன்‌, பெருமிதப்படுகறேன்‌” என 
அவ்வை சண்முகம்‌ நன்‌ றியோடு சுவாமிகளை தமது நூலில்‌ நினைவு கூர்கின்‌ றார்‌“. 


்‌ அந்நாளில்‌ நாடக உலகில்‌ சுவாமிகள்‌ என்றாலே அது சங்கரதாசு சுவாமிகள்‌ 
ஒருவரை த்தான்‌ குறிக்கும்‌. சுவாமிகள்‌ காலத்தில்‌ இருந்த மிகப்‌ பெறிய புலவர்களும்‌ நாடக 
ஆசிறியர்களுமான உடுமலைச்‌ சரபம்‌ முத்துசாமிக்‌ கவிராயர்‌, சித்தரகவி சுப்பராய 


Mi 


முதலியார்‌, ஏகை சிவசண்முகம்‌ பிள்ளை, குடந்தை வீராசாமி வாத்தியார்‌ முதலியோர்‌ 
யாவரும்‌ சுவாமிகளின்‌ | பூல்மைக்குத்‌ தலை வணங்கிப்‌ பாராட்டினார்கள்‌. 


.. சுவாமிகள்‌ பல நாடகங்களை எழுதி உருவாக்கினார்‌. நாடகங்கள்‌ உரைநடையும்‌ 
பாடலும்‌, கலத்து வ்ரும்‌ அமைப்பில்‌ எழு தப்ம்ட்டன. நாடகங்கள்‌. மூலம்‌ மக்களுக்கு நன்மை 
பயக்கும்‌, கருத்துக்களைச்‌ சொல்வதே நோக்கமாகக்‌ கொண்டதால்‌ புராண, இதிகாச, 
நாட்டுப்‌. புறக்கதைகளே சுவாமிகளின்‌ நாடகங்களில்‌ கதை மூலங்கள்‌ ஆயின” சீமந்தனி, 
மணிமேகலை, லவகுசா, சத்தியவான்‌ சாவித்திரி, அபிமன்யு சுந்தரி, வள்ளித்‌ இருமணம்‌, 
பவளக்‌ கொடி, *லோச்சனா ௪த, பிரபுலிங்க லீலை சிறுத்தொண்டர்‌, பிரகலாதா, 
கோவலன்‌, சதி அநுச்யா, அல்லி அர்ச்சுனா, பார்வதி கல்யாணம்‌ போன்றவை சுவாமிகளின்‌ 
குறிப்பிடத்தக்க நாடகங்களாகும்‌. 


இவைகளில்‌ கைப்பிர.இிகளாய்‌ இருந்த சல நாடகங்களைத்‌ தமிழ்நாடு சங்கத நாடக, 
சங்கத்தின்‌ நிதி உ தவியுடன்‌ சங்கர தாச சுவாமிகள்‌ நினைவு மன்றச்‌ செயலாளர்‌ நகைச்‌ 
சுவைச்‌ செல்வன்‌, கலைமாமணி: டி.என்‌. சிவதாணு அவர்கள்‌ நூல்களாக வெளியிட்டு அரிய 
சேவை புரிந்துள்ளார்‌. 


1922-ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 13-ஆம்‌ தேதி திங்கட்‌ இழமை பாண்டிச்சேரி 
மாநகரில்‌ தமிழ்‌ நாடக உலகன்‌ தலைமை ஆசிரியராகவும்‌ நாடக ஆசிரியர்களுக்கெல்லாம்‌ ; 
பேராசிரியராகவும்‌, விளங்கிய தவத்திரு சங்கரதாசு சுவாமிகள்‌ தமது பருஉடலை நீக்கிப்‌ 
புகழ்‌ உடம்பை எய்தினார்‌. நாடகக்கலை உலகம்‌ ஒர்‌ ஒப்பற்ற மாமேதையை இழந்து 
கண்ணீர்‌ வடித்தது. தவத்திரு சங்கரதாசு சுவாமிகள்‌ எழுதியுள்ள நாடகங்களை 
கலைஞர்கள்‌ போற்றிப்‌ பாதுகாப்பதுதான்‌ நாடக உலகம்‌ அவருக்குச்‌ செலுத்தும்‌ சிறந்த 


அஞ்சலியாகும்‌. 
அடிக்குறிப்புகள்‌:- 


1. அவ்வை தி.க. சண்முகம்‌ “அபிமன்யு சுந்தரி” என்னும்‌ நாடக நூலிற்கு அளித்துள்ள 
அணிந்துரைக்‌ கட்டுன்ற 


2. முனைவர்‌ ௧. இரவீந்திரன்‌ இயற்றிய “தி.க. சண்முகம்‌ நாடகங்கள்‌” என்னும்‌ நூல்‌ 


பக்கம்‌-20 


3. முனைவர்‌ ௧. இரவீந்திரன்‌ எழுதிய “பாலர்‌ சபை நாடகங்கள்‌” என்னும்‌ தலைப்பிலான 
ஆய்வு நூல்‌. தமிழ்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ இந்நூல்‌ தை ல்‌ அம்‌ 


4. திரு, கு.சா. 'இருஷ்ணமூர்த்தி எழுதிய 'தமிழ்‌ நாடக வரலாறு" பக்கம்‌: 102 

5. எஸ்‌.வி. சகச்சரநாமம்‌ இயற்றிய * தமிழ்‌ நாடகக்‌ கலையின்‌ வரலாறு" த்தல்‌ 76. 

6. அவ்வை இ. சண்முகம்‌ இயற்‌ திம “நாடகக்‌ கலை” என்னும்‌ நூல்‌ பக்கம்‌ - 40 

அவ்வை தி.க. சண்முகம்‌ இயற்றிய “என து நாடக வாழ்க்கை” என்னும்‌ நூல்‌ பக்கம்‌ - 41. 
8. அவ்வை சண்முகம்‌ இல்‌ ற்றிய “எனது நாடக வாழ்க்கை” பக்கம்‌.- 42. 


8. முனைவர்‌ ௧. இரவீந்திரன்‌ சங்கர தாசு சுவாமிகள்‌ பற்றி எழுதிய கட்டுரை 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. . 


துணைவேந்தர்‌ தொலைபேசி: 
முனைவர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌ அலுவலகம்‌ 20040. 
எம்‌.ஏ.,பி.எச்‌.ப.(கேரளா) இல்லம்‌: 2 7 747 
பி.எச்‌.டி. (இந்தியானா, தொலைவரி: வளர்‌ தமிழ்‌ 
. அமெரிக்கா) 
அணிந்துரை 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழத்தில்‌ நிறுவப்பட்டுள்ள தமிழ்ப்‌ பண்ணிசைப்‌ 
பாதுகாப்பு அறக்கட்டளையிலிருந்து பெற்ற நிதி உதவியில்‌ சங்கரதாசு 
சுவாமிகளின்‌ நாடகப்‌ பாடல்கள்‌ என்ற இந்நூல்‌ வெளியிடப்படுகிறது. 


சங்கர தாசு சுவாமிகள்‌ தாம்‌ இயற்றியுள்ள நாடகப்‌ பாடல்களுக்குக்‌ 
கருநாடக இசையில்‌ இனிய வர்ணமெட்டுக்கனள்‌ அமைத்துள்ளார்‌. தமிழகத்து 
நாடக மேடை இசைக்‌ கலைஞர்களில்‌ ஒரு சிலீரே சுவாமிகளின்‌ பாடல்களை 
அவர்‌ அமைத்த வர்ணமெட்டுகளில்‌ பாடி வருகின்றனர்‌. வருங்கால த்தில்‌ இந்த. 
வர்ண மெட்டுக்கள்‌ படிப்படியாக அழிந்து போகும்‌ நிலை ஏற்படலாம்‌. இந்த 
மரபு பாதுகாக்கப்பட வேண்டும்‌ என்ற நோக்கோடு இந்நூல்‌ வெளி 
மிடப்படுகிறது. 


_ சுவாமிகளிடம்‌ நேரில்‌ பயிற்சி பெற்ற நகைச்சுவை நடிகர்‌ இரு டி.என்‌. 
சிவதாணு அவர்களும்‌ அவர்களுடைய குழுவைச்சேர்‌ ந்த பழம்பெரும்‌ நாடக 
இசைக்‌ கலைஞர்களும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்திற்கு வந்து இப்பாடல்களைப்‌ 
பாடி அளித்தமை பாராட்டுதற்குறியது. 


நாடக நடிகர்களுக்கும்‌ இசைக்‌ கலைஞர்களுக்கும்‌ பயன்பட வேண்டும்‌ 
என்ற நோக்கோடு இந்நூல்‌ குறைந்த விலையில்‌ வெளியிடப்படுகிற து. 


இத்தாலைச்‌ சிறந்த முறையில்‌ வெளியிடுவதற்கு உரிய அனைத்துப்‌ 


பணிகளையும்‌ மேற்கொண்ட இசைத்து றயினருக்கு என்‌ உளம்‌ நிறைந்த 
பாராட்டுக்கள்‌. B 


தஞ்சாவூர்‌ ச.அகத்தியலிங்கம்‌, 


செப்8 9. 'துணைவேந்தர்‌, 
தமிழ்ப்‌.பல்கலைக்கழகம்‌ 


தஞ்சாவூர்‌- 3. 


9 


ன. ஐஐ % ஐ. ய 


Ha 
ப 


ர ந 66 ஷூ. (க ஷே ஷே ஸூ. ஷே ஷே பூவு ஷு. வவ வவ 
ஷூ. 3 ௨.8 உ டி ௨.5 க 0.3 ஆ. 0 ௩ 665 66 


x 


சங்கரதாசு சுவாமிகளின்‌ நாடகப்‌ பாடல்கள்‌, 


பாடல்‌ தொடக்கம்‌ 


மூலமத்திர 
தும்பிக்கைத்‌ தேவன்‌ 
சிவனுமை 
கல்விக்குரிய 
வெள்ளை வாணி 
கருப்பகாமல்‌ 
கொஞ்ச மேனும்‌ 
தமிழே சிறந்ததென 
பெற்றவள்‌ 
நாடுமெனை 
மதுரை நகர்க்கு 
தாயே மீனாட் 
தேகம்‌ நிலையுள்ளதல்ல 
மேற்குலத்து 

சங்கத சாரமே 

மீன லோசனி 
முருகன்‌ இருமால்‌ 
கடைக்கண்‌ ்‌ 
மீனலோசனி பாதமே 
ஏனிவ்‌ விதம்‌ 

அம்மா அபிமன்யு 
பு.த்தியுமக்கு 

காயே சொல்‌ 

தாம்‌ மொழியை 
மந்தமதி 

புத்தி கெட்டானே 


எடுத்து விற்கணை : 


கற்றவரும்‌ 
கங்கையே 


பொருளடக்கம்‌ 


இராகம்‌ 


தோடி 
மோகனம்‌ 


பேகட 


. மாயாமானவகெளளை 


ஜோன்புரி 
சங்கராபரணம்‌ 
பூர்விகல்யாணி 
பியாக்‌ 
தன்யா 
பாரக்‌ 
சுருட்டி 
காம்போதி 
தோடி 
ஆரபி 
நாதநாமடிரியை 
குறிஞ்சி 
அடாணா 
செஞ்சுருட்டி 
பி யாக்‌ 
காபி 
பியாக்‌ 
சிந்துபைரவி 
பைரவி 
சிந்துபைரவி 
தோடி 
பியர்க்‌ 
அடாணா 
செஞ்சுருட்டி. 
எ துகுலகாம்போதி 


தாளம்‌ 
ரூபகம்‌ 


ரூபகம்‌ 


_மிச்ரசாபு 


ஆதி 
ஏகம்‌ 
மிச்ரசர்பு 
ரூபகம்‌ 
ஆதி 

ஆதி 

ஆதி 


ஆதி 


மிசரசாபு 
ரூபகம்‌ 
- ஆதி 

ஆத 

அதி 

ரூபகம்‌ * 

ரூபகம்‌. 

ஆத (நசரக) 
ஆதி 
ஆதி(கண்டகதி), 
ஏகம்‌ 

ஆதி 

ஏகம்‌ ( இச்ரக இ) 
ஆதி 


ஆதி 


ஏக்ம்‌ 


30. 


31. 
32, 
33. 
34. 
35. 
36. 
A 
38. 
39. 
40 
41. 
42. 
தீ3. 
கீத, 
45. 
46. 
47. 
- 48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54. 
55, 
56. 
57. 
58. 
59, 
60. 
61. 
62. 
63. 
64. 


சத்தியம்‌... 
அன்புமிக்க 
உரைசெய்‌ 
அருமையுள்ள 
எங்கும்‌ சோதி 
மாமா இறந்தீரோ 
நான்தான்‌ உந்தன்‌ 
இத்தவிதிக்‌ கென்ன 
தவம்‌ செய்வாருக்கு 
தாக விடாயு 

தாயே வந்தனம்‌ 
வானுலகம்‌ 
பிறவியாகிய 
ஏழைப்‌ பிராமணன்‌ 


்‌ பெண்களில்‌ 


நானே சிறந்தவள்‌ 


. கல்வியை யல்லாது... 


இவரே எனக்கு 
கண்ணொளி . 
தங்கள்‌ திருப்பாதமலர்‌ 
மெச்சுவோம்‌ ்‌ 
நீயே ற்புக்குரியவள்‌ 
பாண்டியகுமாரி 
மந்திரி பவளசேனை 
அருகினில்‌ வா 

பவள மெங்கே 
எங்குசெல்லுக நீர்‌ 
வந்தேன்‌ I 
என்னவிதம்‌ 
பவளக்கொடி 
ஏதுக்கிந்த 


ஆகாஇதென்ன காட்டு . 


சுந்தரமதனன்‌ 
ஆலோலம்‌ 
வண்டுவிழி 


x - 


'பிலகரி: 


மாண்டு 


மோகனம்‌ 
ஆரபி 
சங்கராபரணம்‌ 
முகாரி 
பூர்விகல்யாணி 


புன்னாகவராளி 


- செஞ்சுருட்டி. 


ஸ்ரீராகம்‌ 
சங்கராபரணம்‌ 
யமுனாகல்யாணி 
தோடி 

முகாரி 
கரகரப்ரியா.. 
சங்கராபரணம்‌ 


மோகனம்‌ 


 மாயாமாளவகெளளை 


முகாரி 

ஆரபி 

பேகட 
ஆனந்தபைரவி 
தோடி 
செஞ்சுருட்டி 
பியாக்‌ 
சிந்துபைரவி 
காபி 
மத்தியமாவதி 
மோகனம்‌ 
புன்னாகவராளி 
பூர்விகல்யாணி 
மோகனம்‌ 
இராகமாலிகை 
எதுகுலகாம்போதி 


செஞ்சுருட்டி 


ஏகம்‌ (இச்ரம்‌) 
ரூபகம்‌ 


ஆதி 
ஆதி 


ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
மிச்ரசாபு 
ஆதி 
ஆதி 
ஆதி 
ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
ரூபகம்‌ 
ஆதி 
ஆத 
திச்ரம்‌, 
ஏகம்‌ 
ஆதி 
ஆதி 
ரூபகம்‌ 
ஆதி 
ரூபகம்‌ 
ஆதி - 
ஆதி . 
ஆதி - 
திச்ரம்‌ 
ரூபகம்‌ 
ஆத 


"ஆதி 


திச்ரம்‌ 
ஆத 
மிச்ரசாபு 


ரூபகம்‌ . 


46 
47 


48 
49 
50 


-௮.4 


53 
54 
56 
57 
58 
59 
61 
62 
63 
64 
66 
67 
69 
7 
72 
74 
76 
72 


78 


79 
83 
83 
85 
87 
88 
89 
91 
95 
87 


ப்ருவ காலத்தை 
மார்க்கத்திற்‌ கண்ட 
ஆயலோட்டும்‌ 

நீ பேரம்‌ உரைப்பாய்‌ 
என்ன விதி 

கற்பக வனம்‌ 
வாருங்கள்‌ 

ஆயிரம்‌ நாவை 
இது நியாயமா 
நானோது 
கண்மணி 
மாமிநானென்ன 
நிந்தித்து பேசா த 
குலத்துக்கு 
“கோட்டையைச்‌.சுற்றி 
மந்தகாச 

அந்தர மதிபோல்‌ 
ஏனோ என்னை 
விண்டலமும்‌ 
தாடுமிருநா லு திசை 
இவ்ய புருஷர்‌ 
நாதன்‌ உயிர்தனை 


கற்புமங்கை 


கழுத்தில்‌ விழுந்த மாலை 


பழுப்பு கருப்பு 
அன்னமே நான்‌ 
தீயே சகாய மென 
நல்வாக்கு நீ கூறடி 
என்ன ஜென்மத்தை 
சீதமது 

ஜெய விஜயராமன்‌ 


Kt 


பிலகரி 
அடாணா 
பிலகரி 
இராகமாவிகை 
கல்யாணி 


மோகனம்‌ 


காபி 


காவடிச்சிந்து மெட்டு ' 


பூர்விகல்யாணி 
செஞ்சுருட்டி 
எதுகுலகாம்போதி 
நீலாம்பரி 

சாவேரி 

மபில்கரி 

பிலகரி 
யமுனாகல்யாணி 


காவடிச்சிந்து மெட்டு 


ச.த்ததன்யாசூ 
இங்கிலீஷ்தோட்‌ 
'இங்கிலீஷ்நோட்‌ 
இங்கிலீஷ்நோட்‌ 
நாட்டைக்‌ குறிஞ்சி 


காவடிச்‌ சிந்துமெட்டு 


காபி 
கும்மிமெட்டு 
ஜோன்புரி 
சகானா 

காபி 
சக்கரவாகம்‌ 
மத்தியமாவதி 
சுத்தசாவேரி 


பழனித்‌ தண்டபாணிப்‌ பதிகம்‌ (1 - 10) 


சாபு 98 

பகம்‌ ' . 100 
ஆத 101 

ஆதி 102 

. ஏகம்‌ (திச்ரநடை) 106 
ஆதி 108 

்‌ ஏகம்‌ (இச்ரதடை/ 110 
மிச்ரசாபு 1182 
ஆதி 375. 
கண்டசாபு 116 
மிச்ரசாபு 118 
ஆதி 120 
மிச்ரசாபு 122 
ரூபகம்‌ 124 
ஏகம்‌ (திச்ரநடை) 126 
ஆதி 129 
ஆதி 130 இத 
ஆதி(இச்ரநடை) 137 
ஏகம்‌ 224 
ஏகம்‌ (கண்டநடை) 1.94 
ஏகம்‌ 725 

ஏகம்‌ (இச்ரநடை) 137 
ஆதி. 139 
அதி 140 
ஏகம்‌ 747 
ஆதி 142 
மிச்ரசாபு 144 
ஆத(திச்ரநடை) 146 
மிச்ரசாபு 747: 


ஏகம்‌ (கண்ட நடை/ 48 
ஆதி 150 
151 


. சங்கரதாசு சுவாமிகளின்‌ நாடகப்‌ பாடல்கள்‌ 


பக்திப்‌ பாடல்கள்‌ 


இராகம்‌ 2? தோடி 


[8-ஆவது மேளகர்த்தா இராகம்‌] 


தாளம்‌ : ரூபகம்‌ 


ஆரோசை : சரிகமபதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நி த. பமகரிச 


/ததிச்றிசா 
/மூல மந்‌. திர. 
/ச்ாாச்நிதா 


ர்ளே.உ.யர்‌ 


i தாதக்‌ றிசா 

/ஆ.ல முண்டவன்‌ 

/சாச்ச்‌ நீ நி நி தாதப 

/ அன்புறு மைந்தனெனும்படி 
/சா ச்ச்‌ நீநிநி தா தப 

/ முத்தமிழ்‌ வர்க்கமு றைப்படி 


ர. யாய்பபகம 

த ன தாழ்ந்திட்ட 
/, பாதறிச்ச்‌ 
i து யைத்‌ தள்ளிப்‌ 
/, தாபதக்ரிரீச்ர 

/ . கண்ணியம்‌ எண்‌.ணாது 

- /ச்ச்ச்‌ ச்ச்ச்‌ ரிச்நிதபத 

/ கதிபெ றநின இருப தமலர்‌ 


பல்லவி 

/, திறீச்தா, நிநீ 

/. மோ. ன. நற்‌. பொரு 

/த நிச்‌ாசாச்‌ நிதபமா 

/ மூஷிக மே... றும்‌ 
அனுபல்லவி 

/ச்ச்ச்சுநிதநிசா 

/ அம்பிகை கொண்‌.டா.டும்‌ 

(நீநிநிதாததபாபப 

/ வந்துபொ ருந்திவி ளங்கிய 

/தீநிறிதாத தபாப்ப 

/ கற்கதநினைத்தஎ னக்கருள்‌ 

சரணம்‌ 


/பாபதநீச்‌ர நிதபா 

/ பொல்லாக்‌. கலி கா.லம்‌ 
/ தநிசா ச்நிதா நீச்‌ா. 

/ போ.டும்‌ இந்‌ த ஞாலம்‌ 
/காச்ருறிச்‌ நிதாறிச்‌ 


/ காணும்‌ .. ௮.லங்‌ கோலம்‌ 


/ நிநிநி நிநிநி தநிதபதத 


/ துதிபுரி எனை யருளிதுததி 


0/4 


இராகம்‌ : மோகனம்‌ 


தாளம்‌ : ரூபகம்‌ 


[28-ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது] ய 


ஆரோசை : சரி கபதச்‌ 
அமரோசை: ச்‌ தப கரி ச 


/ககபகார்ீச தி 

/ தும்பிக்கைத்‌ தேவன்‌ து. 
/தச்ச்தச்ச்‌ 

/ தொல்லுலகில்‌ வேறு 


/ த தா த தா ததத 
_ / தம்பித்திரு வடி 


. / நல முடன்‌ அருள்‌ தரும்நா தன்‌ 


/ககககரிறிக 

/ ஒனவைக்குக்‌ கயி 
/ததததச்தபா 
/ அன்புத்தம்பி குகனுக்‌ 
/தாக்றரித்‌ா;, 

/ அற்பு.தன்‌ .. 
/சாச்தசா ;, 

/ பொற்ப. தன்‌. . 


[சாச்ச்ச்ச்தாடி.ததப 


பல்லவி 
/சா ;தத 

ணை . இந்தத்‌ 

/தச் தபகரிகா 
/இல்லையென்று கூறு 


அனுபல்லவி 


/பதசாச்ச்ச்ச்‌ 

ள்‌ நா.ளும்‌ துதிப்போர்க்கு 

/ கக தத பப கபகரிசா 
/புலன்வெலம இஃபுகல்போ. தன்‌ 


சரணம்‌ 
பாபா க ப பப 
ண க் ணன்‌ 

லாயத்தைக்‌ . 


/பபதசாதாச்‌ா 
/ குப்‌ பெண்‌.கூட்டினோன்‌ 


காட்டினோன்‌ 


கக தபபபகபகறிசறி 


/ அண்டி நின்றவர்‌ துன்ப மென்பது / அகன்‌ றுசென்‌ இட தன்‌.குவ ந்தருள்‌ 


இராகம்‌ : பேகட தாளம்‌: மிச்றசாபு . 
[28-ஆவது மேளகர்த்தாவாகிய . சங்காபாணத்தல்‌ பிறந்தது.] /300 


ஆரோசை : ச கரிகமபதபச்‌ 
அமரோசை : ச்‌ நீ தபமா கரி௪ 


/கமப-பபபப 

/ சிவனு மைசு தவி 
பா;,பத 

/ மா... தொண்‌. 
/ககக-கமதப 

/ தினமுன்‌ - னடிபணி 
/கரிசா;., தரி 
/மா.. '.. இது 


/பபப-தபச்ச்‌ 

/ கவன மதகரி 
/ததறி-ச்ச்ச்றி. 
. /ககனர்‌ பணியும 
/ததரி-ச்ச்ச்றி 
/ புவன வுயிர்கட்கா 
/பதச்‌- தாபப 


/பூ.ரணகண 


/கமப-பபபப 
/ தவழு னிவரர்கள்‌ 
/பா;,பத 


/கா.. வல்‌. 


பல்லவி 


/பாப-பமதா 


/தநாயக.நூா . 
/நீ,தா, - பமகமரீ 
/டர்‌.கள்‌. நே...மா 
/க௧௧- கக கமதப 
/எனைநீவிடலா... 
/நீத-பமகமரீ 
/ஞாயமா... மோ 


அனுபல்லவி 


்ச்ச்ச்‌-சாச்‌ா 
/ வதன தேவா 
/தாச்‌- தாபா 
/ கானு பாவா 
ரநீச்‌- தாபா 
/ தார ஜீவா 
/பாம- காமறி 


[நாத னேவா . 
சரணம்‌ 


/பபப-பமதா 
/ அறிவு நிலை யூ 
நீ, தா, -பமகமரீ 


/லபை.பா...கா 


/ககறி-கமதப 


. /ச தம கனின்‌'மலர்‌ . 


/கரிசா ;, தரி 

/கா.... ஜெய 

ர்க மப தபச்ச்‌ 

/ பவலினையிலுழல்‌ 
/ததறி-ச்ச்ச்றி 


/ பதறி மனம்‌ அனல்‌ .: 


/ததறி-ச்ச்ச்ரி 
/ கவலை யுடன்‌ உரு 
/பதச்‌-நீதப 
/ காரணா அருள்‌ 


குறிப்பு : பேகட இராகம்‌, பியாகடை என்‌ றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 
இராகத்தின்‌ ஆரோசை ௪ கரி கமபத நீ த.ப சா என்றும்‌ வருவதுண்டு. 


6 


/க.கரி-சம தப 


/ வனஞ்செய்‌ நிலையூ . 


/நிநறித-பாபா 
._ /விஜய வாகா . 


/ச்ச்ச்‌-சாச்‌ா£ 

/ பிறவியாலே  : 

/நிநிச்‌- தர்‌.பா 

/ மெழுகு போ லே: 
/நிநிச்‌- தாபா 

/ குது மென்‌ மேலே 
/பாம-பமகமரீ 


/வாய்‌என்‌-பா... லே 


இராகம்‌ : மாயாமாளவகெளளை 


- [8-ஆவது மேளகர்த்தா இராகம்‌] 


்‌ தாளம்‌ : ஆதி 
/400 


 ஆரோசை : சரிக மபதநிச்‌ 
அமரோசை :ச்‌.நிதபமகரிச 


/, பபாமமா மகபம கறிரீ 
/.கல்‌.விக்‌.கு.ரியக.லை 


/, சரீகமா பப தபதா 
/ . கழலடி பணி .றோம்‌ 


ட்‌, பர பபா பபபப 

/. செல்‌.வமுன்னருளின்‌ றி 
/, பதாபமா மம பமகா 

/- திக்மும்‌௮ நிகில்‌ லார்க்‌.. 
/, பதாபதா நிச்ச்ச்‌ 

/. பல்‌.வகை புகழ்‌ மறை 

/, மாமமா பாப தபதா 

ஏ. பா.ரதி நீ. கடைக்கண்‌ 
/ சா - 


- பல்லவி 
/ரீசா 
/ வாணி 


/, பதாபமா 
/ . கருணைசெய்‌ 
அனுபல்லவி 

/, பதாபபா 

/ ..செகத்தினர்க்‌ 
/ கா பதாபமா - 
/ குன்‌ நிலைதெரி 
/, ச்ச்ச்சா 


/ பகர்மொழி 


்‌ /, பதாபமா! ' 


/. பா.ரெங்கள்‌ 


[; சச 
/. உன்றன்‌ 
/ மகபம கரிசா 


/பே...ணி.. 


/ பா தநிதா 


/கேது.. 

/பா,த நிநிதா 

/யா..து.. 

/ தநிச்நி' தாபா 
டட /மா...து. 
/மகபம கரிகரி 

ய்‌... துட: 


8. 


(அனுபல்லவி போலவே) 


1. கும்பன்‌ நக்கன்‌ ஞான சம்பந்தனோடும்‌ 
குலவிய நால்வர்‌ ஒட்டக்‌ கூத்தன்‌ சொல்நாடும்‌ 
_ கம்பன்‌ ஒளவையார்‌ காள மேகமும்‌ பாடும்‌ 
கவிவலி உன தருள்‌ ககனர்‌ கொண்டாடும்‌. 


2. இயலிசை நாடகம்‌ எனுந்தமிழ்‌ விரிவாய்‌ 
இருப்பதெவ்விதம்‌ கற்போம்‌ என்பதைத்‌ தெறிவாய்‌ 
தயவுசெய்துயர்‌ வித்தை தந்தருள்‌ புரிவாய்‌ 
தருணமிதுவே உன்கண்‌ அருள்மழை சொரிவாய்‌. 


5 
இராகம்‌ : ஜோன்புரி தான்பட எகம்‌ 
[20-ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது] 1 
(அதீத எடுப்பு) 
ஆரோசை :சரிமபதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நித ப'மகனிச 
ச்ச்‌ 
- / வெள்ளை 
/நிச்தாூம /பநிதப: . / மபம கரிசசா 
/வா.ணி.வித்‌ /தைக்குரிய  .. /ரா..ணி.. நல்‌. 
_ /நீமாப. பத்தா “எட்ட மிழக. 
/வே.த.புத்‌. /தகபா ட்‌ ணி. 
்‌ அனுபல்லவி ' 
சரீ பதமா: 
னு ஆ /- இந்த 
/பா நீ, ச்ரி - /க்ற ரீ, நிரி / நிக்ரரீ, மம 
/ வே.ளை. எமை / யா. ன. வேணும்‌ ./ தா.யே. உனை 
(இச்ரகதி) /பாநீறிச்‌ : / ரிக்ரிச்ரி' FTA 
/ வேண்டினோம்கண்‌ : /பார்க்‌.க வேணும்‌ / நீ.யே.விற்‌ 
[நிக்றிச்ஈநி ச்சா, ரி /றிக்றிசாறி 
/ பனி.வாக்கு I / தேவி. மேன்‌ / மையான ௪ஞ்‌ 


/சாச்‌ா; 


/ஜீ.வி. 


(சதுச்ரகதி) /ச்ச்றிச்‌'8ீ. / நிநிச்நிதா 
/ வினயமுறு / தமிழ்‌ நடன 


/, தந தபா 

1]. தே.வரும்‌' 
/, நிமம 

/.. £ர்கெட்டுப்‌ 
/பா, நீ. ச்ரி 

/ சித்‌. தம்‌.மெலி 
(பா நீ ட சரி 


/ செம்‌.மை . செய்து / தா.ராய்வேண்டி 


/றிக்றிறி 

/ னமும்‌ புகழ்‌* 
/ ச்சி ந 

/ திருவடி மா 


ஏீஹாகா ரீகரி 


/ மகிழ்‌ கின்ற. 
/யச்‌ நித 


/போச்‌. சு தம்‌ : 


/ரிகா ரீ, நிரி 


்‌ /வா.க. வாடு 


/றிகா றீ, நிரி 


ச்சா, ரீ... 


| நிநிச்நி தா: -.... 


/ மலரையலால்‌ .. 


10 


/ ததநித பா! பபதப மா// 

/ வகையருள/ இதுதருணம்‌, 
ட்தநீதபா 3 / மாபம கரிகச 
[செந்‌ தமிழ்‌ /நா.ட. கம்‌ - 
ப்பா,ம 


இன்‌. றோம்‌. 

த்வம்‌ வ்‌ 

/ நின்றோம்‌. இ 
ரிகறிறி. தச, 

/வித்துமகிழ்‌ / கின்‌.றோம்‌. . 

/ ததநிதபா / பபதப மா 


/ ஒருதுணையே / தருள்‌ புரிவாய்‌ 


குறிப்பு : இந்த இராகம்‌ இந்துஸ்தானி, இசையில்‌ ஜீவன்புரி என்று 
வழங்கப்படுகிறது. சரிமப - நிதப - தமப - கறிமப - ச்நிதபமபகரிச போன்ற 
சுரக்கோர்வைகள்‌ இந்த இராகத்தில்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன- 


பர 


72 ச்ச்சாசா 
/. திருப்‌-பரங்‌ 
்ச்ரீ-ச்நிதா பா 


/சிவனா..ர 


{; பாபாபா 

/. எத்‌ தனை, 

1 கமாபாபம 

/. எடுத்‌ தெடுத்‌. 
ட்‌ _கம-பாபா 


/. எள்ளள 


6 ( 

இராகம்‌ : சங்கராபரணம்‌ தாளம்‌ : மிச்ரசாபு 
[29-ஆவது மேளகர்த்தா இராகம்‌] 72 00 

ஆரோசை : சரி கமபத.நிச்‌: 

அமரோசை : ச்‌ நிதபமகரிச 

பல்லவி 
/ ; கம-பா பமகம /பா, பா,-மப.தநி ச ச்ர,-_சா 
/. கருப்புகா... / மல்‌. கண்‌ஃபா.ரய்‌. /யா.-.ஏ 
/ ச்நிதாபா-பமகா மரி /;,-ககமதபா / பமகா காம தபா மகரீ 
/ழை..நான்‌-கொண்‌...ட. /,, கவலை. முற்‌ - / திலும்‌ த... ரய்‌.. 
- /சா;;, i i 
/யா.... // 
அனுபல்லவி 


/ச்நிதப தா, நீ; சா 
ர்கிரி. வே...லா 
/பமதபா, பா மகமரி 
கருளும்‌. பாலா... 


சரணம்‌ 
/ பமதபா , - பமகா மகமறி 
யோ... பி. றவி... 


/ பபா-பாபா 


/துவந்‌-இட்டேன்‌ 


./ கமதபா, - பமகா மரி 


ரவி. லும்‌..புத்‌.. தி. 


/;கமஃ-பாபா 
-/;.இல்‌. லாமல்‌ 
i; டபமகா, மப 
/- சத்‌. த. முத 
/;ச்ரீச்‌ா 


/.சார மென்‌ 

1; சீச்ரீசா 

/. சர வண 

/ .சாறி-ச்நிதா பா 


/ தா. ளிணையை 


12 
/கமபதா, யாபா ' 
/ம. தி... கெட்டேன்‌ 


ரதா தீசா 
/லைம்‌. பு லம்‌ 


/ச்ச்நிபா ,-தறிசா 


/ நிச்‌.சைப்‌. -பட்‌.டேன்‌ 
/ ச்நிபா -தநிசா 
/ப.வ.னே. உன்‌ 

/ பா, - மகமரி 

/கும்‌. பிட்டேன்‌ 


(மற்ற சரணங்களும்‌ இதேபோல) 


1. அருணகிரி புகழில்‌ அனுதினம்‌ பழகுற்றேன்‌ 
ஆனாலும்‌ ஞானமின்‌ நி ஐயையோ மதியற்றேன்‌ 
ஒருமை நிலையில்‌ நில்லாத உள்ளத்தால்‌ இடர்பெற்றேன்‌ 
உன்பாதம்‌ துணையாமென்‌ றுறுதியாய்‌ எண்ணமுற்றேன்‌. 


2. ஊமைக்கருள்‌ சரந்தஉன்‌ மகிமையைக்‌ கேட்டு 
ஒரு பிழையின்றிப்‌ பாடல்‌ உரைத்திடும்‌ நிலைவேட்டு 
்‌ தேமப்படி உன்‌ கோயில்‌ நித்தம்‌ கும்பிடு போட்டு 
நிற்கன்றேன்‌ நானடிமை நீயுன்னுடனே கூட்டு. 


13 


- இராகம்‌ : பூர்விகல்யாணி . தாளம்‌ : ரூபகம்‌ 
-[53-ஆவது மேளகர்த்தாவாகிய கமனப்பிரியாவில்‌ பிறந்தது. - 0/4 


ஆரோசை : சரி க.மபத பச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரிச 


ரட்‌. 
/பமகறிசச௪ /சறிகா ,ப 
/ கொஞ்சமேனும்‌ என்சொல்‌  . / காதுக்கு . நீ 
/பா  பற)பபபப [ததபாம*கறிக 
/ கொள்‌.ளா .திருப்‌ பதும்‌ /ஏ.துக்கு... 

அனுபல்லவி 
/, பதாபசாச்ச்‌ /ச்ச்ச்ச்ச்ச்‌ 
7. தஞ்சமுண்ட நீல / கண்டனுக்‌ குமன்று 
/சா,ச்‌ நிநிதா தப / கதாப பமகரி ரிக 
/ ஞா.னமோ. தும்‌ குரு / நூ. தா கு. கா இன்று 

சரணம்‌. 

 பபபயப /பபமக- ரிக 
/. கொண்ட பூஜையை / விட்டேனென்றோ - என்‌ மேல்‌ 
/,பபபமககா /ரிகமபபா 
/. கோபமுற்றா.. / யிதுவும்‌ நன்றோ 
_/, பதாபசாச்ச்‌ /ச்ச்ச்ச்றிச்‌ 
/. பண்டுசெய்த வினை / பா. வ நிலை தானோ . 
/ச்ச்ச்திதாபா / பதாப்பா பமகறிகா 


/ பாலன்‌ பி. ழையைப்‌ / பொறுக்கா. த. து மோனோ 


14 
(மற்றசரணங்களும்‌ இதேபோல) . 
தாசன்‌ குற்றத்தை முற்றுந்தள்ளு - இணைத்‌ 
தாளிலே என்னைச்‌ சேர்த்துக்கொள்ளு 
. ஆசா பாசத்தால்‌ அவ தியடைந்தேனே, 

ஆறுமுகா உன்னை நம்பியிருந் தேனே 
குறிப்பு: கமனப்றியா மேளகர்‌ த்தா இராகம்‌ சில நூல்களில்‌ கமனச்ரபற, 
என்றும்‌ கமகக்ரியா என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


15 


இராகம்‌ : பியாக்‌ தாளம்‌: ஆதி: 


(29 ஆவது : மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது) /4 00 : 


ஆரோசை :.சகமபநிதச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
ரி ச்ச்ச்சா ச்சாநி தபதா த்‌ நீ ச்நிதா / பாமக பா 
/. தமிழேசி றந்‌. ததெ. ன /.உனதுநா /மம்‌ விளங்க 
/, பதாபமா கரிரிப /, கமாரிரீ ரசா. ; 
/. சாற்‌. றுமந்‌ தப்‌ பொ ருளை /.யா.ரறி வார்‌ . 

சரணம்‌ 

/, பபாப்பா நிநிச்ச்‌ /, சாச்சா /ச்ச்ச்றி 
/- அமிழ்தினிந்‌. சிறந்தது /. ஆ.றியத்‌ / துயர்ந்தது 
/, ததாததா தாதநிசா /_நிசாநிதா / பாநித பப 
/. அகத்தியனாற் ௪. வ /. னிடத்தினில்‌ / உணர்ந்‌ தது 
/, ச்சாச்ச்‌ா சாச்நி பத /, தசாச்சா / ச்நிதா நிதபா 
/. அடி சீர்‌. மோனை எதுகை கதொடைசேர்த ளை. யின்‌ வ.கை 
/, பதாபமா கறிகப /, கமாகரீ /௪௪ கமபத 
/. ஆ.கும்பா வினம்சந்த /. மா.விரிந்‌ /தது - வண்‌.ண. 


நிச்‌. 
டல 


16 
(சரணம்போல) 


2.  தணையால்‌ காட்டும்‌ விகுதி சிறப்புப்‌ பொதுப்‌ பகுதி 
சேர்ந்த விதங்க ளெல்லாம்‌ தென்மொழிக்கே தஞ்தி 
இணையெனும்‌ வடமொழி இருமொழியுன்‌ பேர்வழி! 
இசைக்கும்‌ எழுதுவ தெல்லாம்‌ வலஞ்சுழி - ௮ தால்‌ 

(தமிழே) 


3. அகரத்தோ டகரஞ்சேர்‌ வடமொழித்‌ தீர்க்கசந்தி 
ஆகுமென்றுரைப்‌ பார்கள்‌ அறியார்கள்‌ புத்திநந்தி 
மகரவொஜற்றழிவிதி மார்க்க மென்பதைப்‌ புந்தி 
வைத்தார்‌ மரு௨ என்றாரே முந்தி - அதால்‌ 

(தமிழே) 


4. கயற்கண்ணி மொழி பெயர்ப்‌ பதற்கென உரைசெய்வார்‌ 
கந்தப்‌ புராணம தின்‌ காப்புச்‌ செய்யுளறியார்‌ 
இயற்படப்‌ புணரியல்‌ என்றுடன்‌ வாதாடுவார்‌ 
இசைம ராடி என்பதற்கென்‌ புகல்‌ வார்‌ - அதால்‌ 
(தமிழே) 


5. வடமொழி வழக்கில்லை வழங்குவர்‌ தமிழ்ச்‌ சொல்லை 
மலைவேங்கடங்குமறி மற்றிரு கடல்‌ எல்லை 
இடமாக வகுத்தவர்‌ இன்றுள்‌ ளாற்களுமில்லை 
இயம்பும்‌ மீனாட்சி யென்ற பெயற்வல்லை - அதால்‌ 
(தமிழே) 
குறிப்பு : இந்த இராகம்‌ பேஹாக்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 
இராகத்தின்‌ அமரோசை சுரக்கோற்வைகளில்‌ கைச௫ நிஷா தம்‌, 
பிர திமத்தியமம்‌ ஆகிய இரு அன்னிய சுரங்களும்‌ வருகின்‌ றன. 


17 


இராகம்‌ : தன்யாசி தாளம்‌ : ஆதி . 
[8-ஆவது மேளகர்த்தா -இராகமாகிய அனுமதோடியில்‌ பிறந்தது.] /400 


ஆரோசை :சகமபநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 
பல்லவி 


/, ச்ச்‌ ச்சா அநிறிச்‌ நி.தபா 


/. பெற்ற வள்கை விட்‌.டுப்‌. போனாள்‌ 


/,மபாமகா /கமபப 
/. மற்றவள்‌ நீ / யே மீனாட்சி 


/, நீ ,தபா மகமக மப 


/.பே.ணிவளர்த்‌.திட்‌. டாலும்‌. 


/ மபதப மககரி /சா-பா 
/ என்‌... .... /ன - என்னைப்‌ 


/, பநீச்ரீ நீச்நிதப 


/. பெற்ற வள்கை விட்டுப்‌. போனாள்‌ 


/,மபாமகா /கமபநிச்ரி 
/. மற்றவள்‌ நீ /யே. மீ.னாட்சி 


/, இிநீதபாமகமகமப 
/. பேணிவளர்த்‌.இட்‌. டாலும்‌ 
/மபதபமககரி சா; 


த்‌ சண்டைய உட ன. 


18' 
அனுபல்லவி 


ட்யபாபபாபநிச்‌ நிதப 
/. சற்றுமவட குதவா. த. 

/ிபநீச்சா /சாறிநிச்ச்‌ 

/. தறுதலைப்‌ / பிள்ளை . யானேன்‌ 
/,ப்பாபபா பறி நிச்‌ ரிச்‌ நித 


/.சற்றுமவட்கு. த.வா. த. 


/பம பநீச்சா /சாறிநி ச்ச்‌ 
7]... தறுதலைப்‌ / பிள்ளை . யானேன்‌ 


/,பசாச்சாச்நிச்நிதப 


/. சமஸ்காரம்‌ செய்‌. வ. தற்கும்‌ 


/, மபாமகா /கமபப 
/. கொடுத்துவைக்‌ / காதுபோனேன 


/, பக்றிச்ரீ நிநிசா ப்பநீ 


/. சமஸ்‌.காரம்‌ செய்‌. வ தற்‌.கும்‌. 


/, மபாமகா / சமமப பறி நித 
/. கொடுத்துவைக்‌. : / கா.து.போ.னேன்‌. 


(தற 
ட்‌? 


(சரணம்‌ - பல்லவி, அனுபல்லவி போல) 


என்னைக்கருத்‌ தரித்திட்டபோது வருத்தமுற்ற விதத்தைக்‌ 
கணக்கிடலாமோ யாராலும்‌ - தினம்‌ ' 

காலைமாலை மத்தியானவேளையும்‌ பாலூட்டியென்னைக்‌ 
காப்பாற்‌ றி நின்றாளே அன்பாலும்‌ 

பொருத்தமாக அதனைப்புகல எனக்கு வித்தை 
போ துமோ தெறிகுவாய்‌ இப்போது நீஅந்த 


19 
10 


இராகம்‌ பரசு, தாளம்‌ : ஆதி 
(5 ஆவது: மேளகர்த்தாவாகிய மாயாமாளவகெளளயில்‌ பிறந்தது) /400 


ஆரோசை : சகாமபதநிச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச. 


பல்லவி 
/, சமாகமா தததரி ர்ச்‌; /, ச்ரீசா , 
/. நாடுமெனை யாளுவாய்‌ பே ணி /. மதுரை. 
/, சாச்ச்ரச்‌ நிதப்பா /தமதாபமமா / மகபம கரிசா: 
/ . ராச்‌ சியம்செ ழிக்கசெங்கோல்‌ / ஓச்சிடும்மீ [னாட்‌.சி.ரா.ணி 
அனுபல்லவி 
/, ததாபதா தறிசாறி ச்‌ /, ச்சாரிசா /ச்நிதா தப 


/. தோடுடைய னென்று முன்னம்‌ /. பாட வலி /ஓர்‌. பிள்‌. ளைக்கு 


/,ச்சாசாச்‌ ச்நிநீ தபதா [மா தபாமமா /மகபமஃறிசா 
/. சுந்த ரிமுலைப்‌. பா லீந்‌ தாய்‌ /. தந்தாயோஏ து.மெ.னக்‌.கு 
i, பதாபாத பதாமா , மம /,பதபமமப மககாமம 
1. சொந்தமோ  அன்‌.னான்‌.அயல்‌ /. வந்தவனோ. / நான்‌..மிகு 


/ மதபத மகபம கரிசா 


/ துஷ்டப்பிள்ளை யா. னா. லென்‌. ன 


// 
// 


2 


(சரணங்கள்‌ அனுபல்லவி போலவே) 


1. கண்ணொன் றில்‌ வெண்ணெய்யும்‌ மற்றக்‌ கண்ணொன்றில்‌ 
சுண்ணாம்பும்‌ பூச 
எண்ணுவாரோ உலகத்தில்‌ எல்லோரும்‌ நிந்தித்துப்‌ பேச 
இச்‌ செய்கைப்‌ பேதம்‌ - உரைக்கப்‌ பட்சபா தம்‌ 
இங்கு ஏன்‌ செய்தாய்‌ நீதிக்குச்‌ சே தம்‌ (நா) 


2. கூலிநீ கொடுத்த பின்னே வேலையவன்‌ செய்தானன்றோ 
ஏவும்‌ வேலை செய்தேன்‌ கூலி ஈயாமலிருத்தல்‌ நன்றோ 
இதுவுந்‌ தர்மமோ என்‌ - விதியின்‌ கர்மமோ 
சிறு ஏழை மீதிலேன்‌ வர்மமோ (நா) 


21 


இராகம்‌ : சுருட்டி. தாளம்‌ -ஆதி 
(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்‌ போதியில்‌ பிறந்தது)/ 4 0 0. 
ஆரோசை : சரிமபநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகபமரீ ச 


பல்லவி 
/,ப்நீதபாமமமகபம . /ரீ றி / மாபா தநிசா 
/. மதுரைநகர்க்குவா. ரங்‌. ர்கள்‌. மீ /னாட்‌சிசே.வை 
| த்‌ு பசாநிதா பப மபதா / wf; /ரிமசரீ, சா 
/. மகிமையை நேரில்‌ பா. ரங்‌ /கள்‌... நிழ 
அனுபல்லவி 
/, பசாநிதாபபமப /, பநீதநீ /ச்ச்ச்ச்‌ 
/ . விதுவணிச்‌ சடையவன்‌ /. விளையாடல்‌ / எட்டெட்டிட்ட 
/, ததாததா நீ நிச்ச /, பச்‌ாநிதா /பமபச்‌ 
/. விரும்பியே மண்‌. சுமந்து 7. பிரம்பினா / லடிபட்ட 


(சரணங்கள்‌ அனுபல்லவி போலவே) 


அபிஷேகம்‌ அலங்காரம்‌ அருச்சனை தூபதீபம்‌ 
அமுது நைவேத்ய வகை அளவிலாப்‌ பிரதாபம்‌ 
(மதுரை) 
கொஞ்சமோ அணிபணி கூறமிகு ப்ரயாசம்‌ 
கொண்ட மூக்குத்தி ஒன்றே கோடி சூரிய ப்ரகாசம்‌ 
(மதுரை) 
பார்‌ த்தகண்‌ பாத மன்றிவேற்றிடத்தில்‌ மீளாது 
பக்திச்‌ சொல்லன்றிச்‌ செவிமற்றைச்‌ சொல்லைக்‌ கேளாதர்‌ 
. (மதுரை) 


12 


இராகம்‌ : காம்போதி தாளம்‌ : மிச்ரசாபு 
(28-ஆவது- மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) /300 


ஆரோசை : சரிகமபதச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
/;பத-ச்நிநீதா / தா, - தாதப /;ப்ப- தபதா , 
/.தா.யே.மீ [னாட்சி உன்‌. / தன யன்‌.வே 
/ தபா- பதபத மா fi மக- பாதா ச்சா -“நிபதா 
/ லனுக்‌ கென்‌... மேல்‌ /. தய- வுசெய்‌ / யச்சொல்‌ - லம்‌ .. 
சா 5 7/7 
ss // 

அனுபல்லவி 

/; தம-பா,த / ச்‌, - ரிக்ம்க்‌ நிறிரீ 
| ஆ. யேன்‌.ப /ல. க.லை. கள்‌... 
/;நிகாச்‌ா, சா / ச்நிறிறிசா - ச்நிதா நீபா 
/. அறிவி . லேன்‌ / என்‌.... றா... லும்‌. 
;தத-ரீ சா / நிதநிபா, பதச்‌ 
/. அதி- கக்கொ /டூமை.யா.ன 
/;பதரிச்‌ நீதா /பா , -பதபதமா 
/. அடஞ்செய்‌..து / நின்‌ .- றா... லும்‌ 

சரணம்‌ 
/;ச்நி- நீதா / தாத- தாபம 


/. பெற்‌. - றஅன்‌ /னைபி - தாவைப்‌. 


1 பத- பதா 
/. பேதை-.யி 
; நித- பாபா 
/. பிரி- யநே 
/;கம- பாதப்‌ 
/. பெரு - மவஸ்‌ 
/;ம-காபா 

/. குற்‌- றத்தி 
/;நிகாச்‌ா , சா 
/.குடியால்‌.ம 
/; த-ரீச்‌ா 

/. கொஞ்‌- சமே 
/; நிதா பப 


if. கொள்‌-ளுங்‌ காலைக்‌ 


23 


/ பபா -.பதமா. 
/ழந்து- விட்‌.டேன்‌ 
/ பயா - மகமா 
 சர்சுற்‌ - றத்‌. தால்‌ 
/ பதச்நிநீ - தா நி.தபா 
/ தைகள்‌.. பட்‌ டேன்‌.. 
/ தசா - ரிறிரீ 
/னம்பு - ரிந்து 
/தச்‌ா-ச்நிதாபா 
/யங்கக்‌-கெட்‌..டேன்‌ 
/ நிதா- பதச்‌ 
/ னும்க - டைக்‌.கண்‌ 
/பாத- மாகா 


/ கும்‌. பிட்டேன்‌ 


(மற்ற சரணங்களும்‌ இதுபோலவே) - 


2. அறிவில்லாப்‌ பிராயத்தில்‌ அவனுக்கடிமை யானேன்‌ 


அவன்‌ வாழிடங்கள்தேடி ஆண்டியாகவும்‌ போனேன்‌ 


முறியாக்‌ கொண்டேனெனக்குமோசங்களைச்‌ செய்வானேன்‌ 


முறைபாடு கேட்டநீயும்‌ முகம்பாரா திருப்பானேன்‌. (காயே) 


3. பாட்டவனுக்கும்‌ வேற்கும்‌ மயிலுக்கும்‌ பலபாடி 
பழனித்‌ தலத்திலே பாற்காவடி தூக்கியாடி 
நாட்டம்நீர்‌ உற்றொழுக நாளும்‌ மெலிந்துவாடி 
நானமுவை த நீயிந்நாளில்‌ அவனுக்கோடி. (தாயே) 


குறிப்பு : இந்த இராகத்தின்‌ ச்‌ நிப த சா என்ற சுரக்கோர்வையில்‌ 
. அன்னிய சுரமான காகலி நிஷாதம்‌ இடம்பெறுகிறது. 


இராகம்‌ : தோடி 
8-ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 


24. 


காளம்‌ : ரூபகம்‌ 


ஆரோசை : சரி கமப்த நி 
அமரோசை :ச்‌ நி தபமகரிச 


/_சறிகா ,கம 
/. தே. கம்‌. நிலை 


/யதாச்சா நீ , தபா 


/ தீக்‌.கிரை காக்‌.கைநாய்‌ 


!, தநிசாரிச்‌ 
/. சோ. கம்‌. மோகம்‌ 
[சா ,றிசா நீ, தபா 


/ சோர்ந்‌. தழிந்து . வீழ்ந்து 


/, பப பபாபாப 

/. உற்றார்‌ உறவின்மு 

! தா ப தாபமா கறிசா 

/. ஒன்றும்‌ சொல்லார்‌ ய.மன்‌ 
/, பபா பதா தநிசா 

/. சற்றா கிலும்‌ இன்‌.பம்‌ 
/ச்ச்சா நிநீதபா 


/ தான்‌.கொள்வ தெல்‌.லாம்பே 


./ பாம காரி 


- தநீதபா மகாறிசா 


பல்லவி 


/ சா; பப 
/ யுள்ள தல்ல /வே. வேகும்‌ 


3.2௮ 


/ வாய்க்‌.கிரை பேய்க்‌.கரை 


அனுபல்லவி 


/ச்ச்‌ ச்நிதா நிச்‌ 

/ துன்பங்க.ளிற்‌ பட்டுச்‌ 

/ நீ , தபா மகாரிக்9 

/ போ. கும்தட்‌ டுக்‌.கெட்டு/ 


சரணம்‌ 


/ பப்பா பப பதநீ 


/ றையார்‌.சந்தைக்கூட்டம்‌ 

/ சரிகம பப 

/ வந்தால்‌ கொள்வா ரோட்டம்‌ 
[ச்ச்‌ ச்நிதா நிச்‌ 

/ இல்லை யி. தில்‌ நாட்டம்‌ 

த்‌ நீ, கபா மகறிறிசா 


/ ரா.சையாம்‌ பே.யாட்‌.டம்‌ 


0/4 


ல்‌ 


(மற்ற சரணங்களும்‌ இதேபோல) 


பொங்கு மலசலம்‌ பொல்லாப்‌ புழுக்கூடு 
யோசனவர்க்க கீதா லாகிய மண்மேடு 
தங்கும்‌ பல பிணி ௪ஞ்சரிக்கும்‌ வீடு 

சாரு முடிவினில்‌ சேரும்‌ சுடுகாடு (தேகம்‌) 


ஆடையணி பணி யாகிய சிங்காரம்‌ 

ஆயிரம்‌ செய்திருந்தாலும்‌ என்ன சாரம்‌ 

பாடையினில்‌ வைத்‌ து ஊரார்‌ ஆரவாரம்‌ 

பண்ணித்‌ தூக்கும்போது பார்க்க மிகுகோரம்‌ (தேகம்‌) 


14 


இராகம்‌ : ஆரபி தாளம்‌ : ஆதி 
[29-ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது] (402 
ஆரோசை : சரிமபதச்‌ 
அமரோசை : ச்‌ நிதப-மகரிச௪ 
பல்லவி 
ரீ. ,மரிசசசதச / ரிரிமக ரீ /, ரிரிச 
/ மேற்‌..குலத்து மாதா வாயோ / சொல்‌.ல.டி /. மீனாட்சி. 
/ தரிச்ச்‌ நிநிதப /மபதப சீ மபமக றிசரீ 
/.வித்தாரம்நீ: யுரைத்தாலும்‌ / தக்காது நல்‌ /ல..தல்‌.ல.டி 
அனுபல்லவி 
/தா , தததச்ச்றிறி /ரீ ,ம்றிச்‌ / ச்நிதப 
காற்‌. பது மந்‌ தேடிவந்து /கா. சினியோர்‌ /பூசித்தாலும்‌ 
/ தரிச்றி ச்நிதப, / மபதப / மாமக றிசரீ 
/ கண்டுபோற்றி இந்திராதி / அண்டர்‌ புகழ்‌ / வாசித்‌.தா.லும்‌ 
சரணம்‌ 
(தா , ததத தததத (தா. ததத /ததபப 
/ ஆட்‌.டிடையன்‌ அண்ணன்‌ நாதன்‌ / கோட்‌ . டி கொண்டிட்‌/ டவலையன்‌ 
/மா,ப தப மக கறிரீ ப / சாபம பதாப / தத 
/ஆ.சை மகனும்குற.வ னல்ல. வோ... /. உன்றன்‌ 
/ தரிச்ரி ச்நிதப / மபதப / மமகரி 
/ அந்தரங்க மர்மமான / நிந்தைபழி / நானறிவேன்‌ 
/ நிரிரிரி ரிரிசரி ர /ரிரிமக ரீ li; 
/ அத்தனையும்‌ இங்கெடுத்துச்‌ / சொல்‌.ல.வோ லம்‌ 
ரதா ,தததச்சா ச்‌. ரழீ ப ம்றிச்‌ / நிநிதப 
/ கேட்டிடில்‌ ஊரார்‌ . சிரிக்க கே. வலங்கள்‌ / விஸ்தறிக்க 
[தா ரிச்ரிச்நிதப /மபாதபா மா / மாமக றிசரீ 


/ நாட்‌.டிடும்‌உ பசறிக்க / நான்‌.பாடி உன்‌ 


/னை.. ஸ்மறிக்க 


27 

1 
இராகம்‌ : நாதநாமக்கிரியை தாளம்‌ : ஆதி 
[15-ஆவது' மேளகர்த்தாவாகிய மாயாமாளவகெளளயில்‌ பிறந்தது] /400 


ஆரோசை : சரி கமப த நி 
அமரோசை : நித பமகரி ச நி 


பல்லவி 
/சரீமா ,மாகா சா சா ,ரிசச /சா,ரிசச 
சங்‌. 8. தசா . ரமே / சாற்‌. றவும்‌ ௮ / பா.ர மாமே 
சரணம்‌ 


/ கதபத பதபத பதபத பதபத 
/ ஐதிசுதி லயவகை மனமதை ஒருநிலை 


/ பதபம கமபத /பா-பப 


/ தனிலுற வலிநாட்‌ /டும்‌-மதி 
/ மபதப மகமத பா - பம 
/ தருநிஜ மதுகாட்‌. டும்‌ - சிவ 

/மபதப மகமத /பா-பப 

/ தலமதில்‌ அருட்கூட்‌ /டும்‌- ஒரு 
/ பதபம கரி கரிசா / பதபம / கரி கரிசா 
/ சஞ்சலமில்லாம லோட்‌. டும்‌ / சஞ்சலமில்‌ /லாமலோட்டடும்‌ 


(மற்ற சரணமும்‌ இதேபோல) 
பிறவியெனும்‌ அறிய பிணி விலடையிது 
பெரிய அமிழ்தமாகும்‌-வந்து 
பெருகிய வினைபோகும்‌-செய்‌ த 
பிழை விலகிய மேகும்‌-ஆசைப்‌ 
பித்த மென்னும்‌ காடு வேகும்‌ (சங்‌) 


இராகம்‌ : குறிஞ்சி தாளம்‌ : ஆதி 
[29- ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது] ட /400 


ஆரோசை :சநிசரிகமபத 
அமரோசை : தபமகரிசநிச 


பல்லவி 
/பா, மகமகறி / சரிசநி /பயா-சச௪ 
[மீ.ன லோசனி /தா.யே /. உன்னை 
/ரீ , ரிகமகரி / சரிசா ர்ச்‌ 
/ வேண்‌ . டி னே.னருள்‌ /வா.யே Js 

சரணம்‌ 
/ மபமக கமகரி / கமபம / பாபா 
/ நா.னுன்னை மறவேன்‌ என்‌ / னா.ளுமுன்‌ பாதம்‌ 
/கமபமகமபப / மபமக / ரிசரிக 
/ நலமுட னிதுததி / கொடுபிர / சா.தம்‌. 


(மற்ற சரணங்களும்‌ இதேபோல) 
முத்தொழில்கள்‌ நடத்தும்‌ மூர்‌ த்திகள்‌ துதிக்கும்‌ 
முக்கோண யந்திரங்கள்‌ நிற்கச்‌ சம்மதிக்கும்‌ 
ஐந்து வீட்டுக்‌ குள்ளான ஐம்பத்தோ ரெழுத்து 
அலை விபரங்களை நான்‌ அறியநீ வழுத்து (மீன) 


இராகம்‌ :.அடாணா 


17 


தானம்‌ : ரூபகம்‌ 


[29-ஆவது மேளகர்த்தாவாகிய -தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.] 


ஆரோசை : சரிமபநிச்‌ 
அமரோசை : ச்‌.நி தாபமப காரிச 


/ச்நிதா பம 

/ முருகன்‌ இரு 

ர தா;ச்ச்‌ 

/மை. அந்த 

/ தா தநீபமாபறி 


ரலை- கழுகா . சல 


/, சரி மரி 

/. இரு காலும்‌ ம 

/ பபறீச்ச்‌ பபநீபப 

/ இளகும்படி களிபொங்கிட 


/, பா , கமா பப 

/. கார்‌ . த்திகைப்‌ பெண்கள்‌ 
/ பபாறிச்ச்‌ ச்நிநீ 

/ களிக்க வரும்‌ பா... 

/ச்றிச நிச்ச்‌ 

/ காணும்‌ இர வஞ்ச 


பல்லவி 
வா டல தாலா , தபர 
/மால்‌. மருகன்‌. பெரு 
/ ச்றிச்ச்ச்‌ ச்நி 
/ முக்கண்ணனுக்கு மில்‌ 
// 


1 


அனுபல்லவி 
/ச்‌ ச்நிபா நிச்ச்‌. 


/ன தி.வனைக்‌ கண்டால்‌ 


/ பதநீபம பதிபமபறி 


/ வளமிஞ்சிய கழுகா.சல 
சரணம்‌ 

/பதாநிநீ பம பா 

/ அருமை பெருமை கண்டு 

/தா ;ச்ச்‌ 

/ லன்‌. அதிற்‌ 

/பதநிபமம 


/ மாமலையை வேறு 


0/4 


30 


/, Www wi /மாபத மகரீ ரீ 


/.கண்டவமடி / வே. லன்‌... 


/, சரச்ச ரிரிர்‌ி / சற? ச்றிச்ச்‌ 


[. ஆர்த்தஅ சுரரை / அன்று கொல்லும்‌ வேனை 


/, ச்ச்‌ நற / சறிசறிச்ச 
/. ஆடும்‌ மயில்‌ மீது / ஆரோ கணக்‌ கோலன்‌ 
/, சாச்ச்‌ றிறிறி / தறிச்நிச்ச்‌ 

/. கோர்த்தக டம்பம ட்‌, லரணியும்‌ சீலன்‌ 
/பபறீச்ச்‌ தறிச்ரச்ச்‌ / பததீபம பநிபாபரி 


/ குகனென்‌ றவர்‌ சுகமுற்றிட / புவன த்திடை புகழ்பெற்றிட 
(மற்ற சரணமும்‌ இதேபோல) 
குட்டிப்‌ பிரமனை முன்‌ சிறையிட்டவன்‌ 
கோகனகப்‌ பாதம்‌ - ஒரு 
குற்றமில்லாத சிவனுக்குபதேசம்‌ செய்த குருநா தன்‌ 
எட்டுத்‌ திசையும்‌ புகழும்‌ நந்நீ தன்‌ 
ஏந்திமை வள்ளி மகிமும்‌ மணவாளன்‌ 
மட்டிலடாணாராகம்றிய சங்க தன்‌ 
மதுரத்‌ தமிழ்‌ முனிவற்க்கருள்‌ சிவ சுப்பிரமணியப்‌ பெயர்‌ 
(முருகன்‌) . 


இராகம்‌ : செஞ்சுருட்டி 


31 


18 


[28-ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.] 


ஆரோசை :த ச௪.ரி கம ப.த.நி 
அமரோசை : தபமகரிசநித 


ட்‌, சசாச சநிதா்‌ நி: 


/ . கடைக்கண்‌ பா.ரம்‌ 


/, சரிகாரீ ரிரி 


/ . கதியுன்னை யல்‌ லால்‌ 


/, ரிகாசசா சரி 

/. அடைக்கலம்‌ உனக்‌ 

/, மமாமமா மம 

/ . அவஸ்தையை இன்னும்‌ 
/ மகம பபப 

/ நடைக்குள்‌ செல்லவோ 
/ மகம பபப 

/ நடைக்குள்‌ செல்ல வோ 
ர்‌ பதாப்‌ மககா 


/ நா.டி லுன்பிள்ளை 


ப 
பல்லவி 

/சா , சறிகாரீ 

மா. அத. வற்‌ 

அனுபல்லவி 

/, தநீச சநிதநிபா . 

£ கருகல்‌ யா.ரம்‌.மா 
சரணம்‌ 

/ கமகா கக 


/ கல்லவோ.என்றன்‌ 


/காமாகறிரீ ; 


/சொல்லவோ... 


/;பமகா 
து பியி 
தீதி யப 

/.. எமன்‌ 


/ கபாமகா ரிசரி 


/ வா.யை. மெல்லவோ 


தாளம்‌ : ரூபகம்‌ 


0/4 


32 
(மற்ற சரணங்களும்‌ இதுபோலவே) 
உத்தம நெறியுற்றிலேன்‌ நாளும்‌ 
ஒதியுன்‌ புகழ்‌ கற்றிலேன்‌ 
பத்மமும்‌ பற்றிலேன்‌ பா தபத்மமும்‌ பற்றிலேன்‌ 
பாரிலோர்‌ துணை ஏது பெற்றிலேன்‌ (கடை) 
விருதுகொள்‌ புஷ்ப பாணியே-வேத 
வித்வ சாகரத்‌ தோணியே 
கருது வேணியே- என்னைக்‌ கருது பேணியே 
நல்ல கயற்கண்ணி யென்னு மதுரை ராணியே (கடை) 
குறிப்பு : செஞ்சுருட்டி இராகத்தில்‌ சாதாரண காந்தாரம்‌ எப்பொழுதாவது 
பயன்படுத்தப்படுகிறத- 


ட்‌ 
இராகம்‌ : பியாக்‌ தானம்‌ ஆதி 1த௪ர கதி) 


வ்‌ சீதன 
[29-ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.] 


ஆரோசை : ச கமபநிதச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
/சாசகாமபா 7) ... /பாதபாம கா ;; 
'/மீனலோசனி .. /பாத மேக /தி. 
/யாதபாமகா கரீக / காம காரி ரசா ;; 
/மேவுமவளே மதுரை /யாள திப த... 
/சாச்சாநிதா ;; / தாத நீத lum ;; 
/வித்தையா முல .. ்‌. /கத்திலேசொ /ல... 
/பாதபாமகா ;; / பாப மாப / மாகசாச 
/வித்தையோபல.. / வேத நாலு / மோதினாலும்‌ 


(சரணங்களும்‌ இதுபோலவே) 
ஞானசாதனம்‌ மோனமாமென 
நாடியுரை யாடி மறை நாளுமோ தின 
நந்தணிந்தவன்‌ 
முந்து மந்தணன்‌ 
உம்பர்க்‌ இந்திரன்‌ 
நாடு சொக்கநா தர்‌ பக்கம்‌ (மீன) 
சாஸ்திரவா தம்‌ எல்லாம்‌ சூஸ்திர பேதம்‌ 
தாரணி வாழ்வோரை காணும்‌ வினோதம்‌ 
தர்க்க மேதுக்கு 
மிக்க ததுக்கு 
தத்வ மேதுக்கு 
சாட்சிச்‌ சொல்ல காட்சி நல்கும்‌ (மீன) 


குறிப்பு : இந்த இராகம்‌ பேஹாக்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 
இராகத்தின்‌ அமரோசை சுரக்கோர்வைகளில்‌ கைசிக நிஷா தம்‌, பிரதி 
மத்தியமம்‌ ஆகிய இரு அன்னிய சுரங்களும்‌ வருகின்‌ றன. 

3 அதா 


94 


அபிமன்யு சுந்தரி நாடகப்‌ பாடல்கள்‌ 
20 த்‌ 
இராகம்‌ : காபி ' தாளம்‌: ஆதி 
(22-ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்பிரியாவில்‌ பிறந்தது) / 4 0 0 
(சுந்தரி. தந்தை கிருஷ்ணனிடம்‌ முறையிடுவது) 
ஆரோசை : சரிமபநிச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
/கா, றிசறரி நிச /, சகாகசா / காமக மபபா 
/ஏ .னிவ்விதம்‌ செய்‌ தீர்‌ /. எனது பி / தா... வே.. 
i, கமாநிபா கா, றிசநிசா /, பபாபபா / மநிபம மகமா 
/. எனதுபி தா .. வே.. /. எனது /தா...வே.. 
/ பாநிநி பமபா மகபம கறிசா [1 
/என.து.பிதா..வே.. i 

சரணம்‌ 
/, பா, பபா பதி பம்பா He மபாநிநீ / ச்ச்ச்ச்‌ 
/. வா. னம்பூ மி௮ றிய /. வா.ழபி / மனுக்கென்று 
ட்ரீ ,ரிச்ாதநி தப்பா /, மபா மகா / காமக மாநிப 
/. வாக்‌. குக்கொ டுத்திப்‌ போது /. மா.றினீர்‌ / இன்‌..று.. 


2. சத்தியந்‌ தவறினால்‌ தமர்‌ பழியாரோ 
தந்த தாய்‌ பெண்களுக்கு சதிபுரிவாரோ (ஏனி) 


வீ. ஜீவனினிப்‌ போக்காமல்‌ ஜெகத்தில்‌ வாழ்வேனோ 
தீய லக்கணனுக்கு தேவியா வேனோ (ஏனி) 


குறிப்பு : காபி இராகத்தில்‌ கைசிஓநிஷா தம்‌, அந்தரகாந்தாரம்‌ ஆகிய இரு 
அந்திய சுரங்களும்‌ வருகின்‌ றன- 

ச்நீதபா போன்ற சுர நிரல்களில்‌ கைசிகி நீஷா தமும்‌ ௪ நிசகா போன்ற சுர 
நிரல்களில்‌ அந்தரகாந்தாரமும்‌ வருகின்‌ றன 


35 
21. 


இராகம்‌ : பியாக்‌ தாளம்‌ : ஆதி (கண்டகதி) 


(ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது, /*00 


ஆரோசை :சகமபநிதச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
/கமபாம-றிகசாச - சாகாம-பம தபா, ; 
/ அம்‌.மா அபி மன்யு - ஆசைவேண்‌ - டாம்‌... . 
ர்ச்ாச்ாாநி - பாபாப / கமதபம- காரீக 
/ ஆண்டிகள்‌ - போலவே / பாண்‌.ட.வ ரானார்கள்‌' 
சரணம்‌ 
1./மாகாமஃ-பாச்ாச்‌ - சாக்றிக்‌- ரிசாச்‌ 
/ இம்மாநி - லச்செங்கோ - லேந்தி.ரா - ஜரீகம்‌ 
/சாநீச்‌- நீதாப /பாமாப - மாகரிக 
/ இன்று து ரி யன்செய்‌ / கின்றான்நல்‌ - லயோ.கம்‌ 


- {பிற சரணங்களும்‌ இதுபோல) 
2. அத்தைமக னென்றால்‌ ஆஸ்‌ திகை!யிலில்லை 
ஆகாரத்திற்கு அடையவருந்‌ தொல்லை 
3. செல்வமில்லாரை இத்‌ தேசமதிக்காது 
சின்னஞ்சிறு பெண்‌ நீ உன்‌ எண்ணந்‌ தக்காது (அம்மா) 
குறிப்பு : இந்த இராகம்‌ பேஹாக்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த ' 
இராகத்தின்‌ அமரோசை சுரக்கோர்வைகளில்‌ கைசிக நிஷாதம்‌, பிரதி 
மத்தியமம்‌ ஆகிய இரு அன்னிய சுரங்களும்‌ வருகின்‌ றன. 


36 


2 


இராகம்‌ : சிந்துபைரவி 
(20-ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) 


/பா,பா, த 
/புத்‌. தி.௨ 


/சா,கா,மா 
/போ.திக்‌. க 


/, ச்ச்ச்‌ 

/. அத்தைம 
/, தமம 

/. அந்தகன்‌ 
/, பபப 

/. சித்தத்தில்‌ 
ட்பா,மகக 
/... பழி 
/சாஃ 


wr. 


ஆரோசை : ச கமபதச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
/ பதபம / மப பதநித 
_/மக்கணுவு / மில்லை யா... 
/ பா_,த பமகரி / கா காரி 
/நேர்ந்‌. த தென்‌.ன. /. தொல்லை 
சரணம்‌ 
ச்ச்‌ ரிச்சா /, தநீநிநீ 
/கனென /. தருகிலி 
/பாதச்‌ பச்‌ ச்‌ ததநித 
/ பேரனை / நீ... க 
/, பபப /, மபப 
/ . எண்ணினீர்‌ /. உத்தம 
/சா,கா,மா / பா தகமா 


/ லால்‌ வீணிலே 


காளம்‌ ஏகம்‌ 


4 


/பா,மகச 
. . இங்கு 
/ சா-கம 


/ யா-நல்ல 


/ நிறி நிதநீ 
/ ரக்‌ கவும்‌ .. 
ur; 
ரே. 

/ மப மபறித 
/ மாகுமா.. 
/பம காரி 


்‌ போகு 


37 
(பிற சரணங்களும்‌ இதேபோல) 


2. மாடு மேய்க்குமந்த மதிய தனாலே 
மானங்கெட்டுப்‌ போக லாச்சுதோ 
வாடியென்‌ மேனியு நோகுது தந்‌ைதையே-இதால்‌ 
வந்துசேரும்‌ பெரிய நிந்தையே. 


3. பேச்சிப்‌ பால்‌ குடித்த பித்தமதாலே 
பின்முன்‌ னெண்ணாமற்‌ போனீ ரோ 
நீச்சரைப்‌ போற்செய்தீ ரேச்சிது வல்லவோ 
நீதி எடுத்தெடுத்துச்‌ சொல்லவோ (நல்ல) 


குறிப்பு : இந்த இராகத்தின்‌ அமரோசையில்‌ சு த்தரிஷபம்‌ அன்னிய சுரமாகப்‌ I 
பயன்படுகிறது. 


இராகம்‌ : பைரவி தாளம்‌ : ஆதி 
(20-ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) /400 


ஆரோசை : சரி கமபதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
/மா,கா,ரிக சா,ச பாமா /பா,ப / பமகா ரிக // 
_ /தா.யே.சொல்‌.. ஞா.ய /மா. என்‌. / மேல்‌. கோபமா / 
சரணம்‌ 
. /, தூத ததத தத /, பா, தறீ / தத பம 
/. மா.ய னாகிய உந்தன்‌ /. நூ.யகன்‌ / சொற்குட்பட்டு 
/, நிரீமமா பப மபதா ச பதபமா,' ... / கரிம இ 


/. மகளெனைக்‌ கொடுத்திட /. மனங்கொண்டாய்‌ / மதிகெட்டு // 
(மற்ற சரணங்களும்‌ இதேபோல) 


2. அத்தை மகனிருக்க அந்தகன்‌ பேரன்‌ றன்னை 
அருமை நாயகனென அழைக்கவோ பெற்றா யென்னை 


3. மட்டிலக்கணனுக்கு மாலையிட்டுயிரே டு 
வாழுவதைப்‌ பார்க்கிலு மடிவதி லென்ன கேடு (தாயே) 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ ஆரோசையில்‌ அன்னிய சுரமான ௪ துச்ருதி 
'தைவதம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


39 
24 
இராகம்‌ : சிந்துபைரவி . தாளம்‌ : ஏகம்‌ (இச்ரகதி) 


(20-ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) 


ஆரோசை : சகமபதச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


பல்லவி 
சீ பாபபபா மப மதபம / மகரிசாரி காரிசாத . 
/ தாய்மொழியைத்‌ தட்‌.டா.தே. / தர்‌-ம மல்ல கண்மணி . 
/காறிகமா , மப தப / காரிசா , 
/ கண்மணி. . நல்‌.ல / பெண்மணி 
சரணம்‌ 
/, பாபத நிச்சாச்‌ா /, ச்திரிச்‌ தநிபா 
/. மாயச்‌. சூ. தாலே / . வனம்போனார்‌ சே.யை 
/ பதபநிதா மபமதபா / கரிகாரீ சா. 
/ மா.லைநீ சூ.டி.ட /லா.மோசொல்லு . 
(௪துச்ரம்‌) 
/ பதபநி தபமா மபமத பமகா /கறரீகா , ரீ ரசா ; 
/மா...லை. நீ சூ...டி.ட /லா.மோ.சொல்‌ னு. 
(பிற சரணங்களும்‌ இதேபோல) 
தல்‌ சுபத்திரை சேய்க்குச்‌ சூட்டினால்‌ மாலை - 


சோற்றுக்கில்‌ லாமலே ஏக்கங்‌ கொள்வாய்‌ (தாய்‌) 
3. நாடாளுகின்ற ராஜரின்‌ மைந்தர்‌ 


லக்கணருக்கே மணப்‌ பொருத்தம்‌ (தாய்‌) 


40 


இராகம்‌ : தோடி : 
(6-ஆவது மோளகர்த்தா இராகம்‌) 


 ஆரோசை : சரிக மபதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


லலி 

/ சரிகம ககரிநி ‘em; 

/ மந்த மதி கொண்டதேன டி. 

/ பதநிச்‌ நிநிதப / பநிதப 

/ மாதாவென்று / பார்க்கிறே - 

/ சப்பம ககரிநி /சா) 

/ மந்தமதி கொண்டதேன டி. 
அனுபல்லவி 

/பபபப பதுநிநி / நிச்ரிச்‌ 


/ சொந்த அத்தை மைந்தன்‌ மாலை/ சூட்டிட.முன்‌ 


/ ச்ச்ச்நி நிததப்‌' மா , தபம்‌ 


/ சோரலாமோ ஏதேதோநீ / சொல்‌ . லுகிறாய்‌ 
சரணம்‌ 
/பபபபபதகம / பநிநிநி 


/ கல்வியைப்‌ பார்க்கிலு மென்ன / காசு பெரி 

/ பபப பறிச்‌ ச்ரி / ச்ரிச்நி 

/ காரணம்‌ வேறேது சொன்னாய்‌ / கன்னியென்க்‌ 

/ தபபத தாக்ரி ச்ச்‌ / ச்ரிச்நி 

/ செல்வத்தினில்‌ ஆசை.கொண்டு / செய்கிறாயெ 

/ ச்ச்ச்ச்‌ நிநிதப [நீ ,தபம 

/ €€ முட்டாளுக்குமணம்‌ /£க்‌. ரெம்‌ செய்‌ 


தாளம்‌ : ஆதி 
/ 4200 
/; பய 
/. எந்தன்‌ 
/ மகரிச 


/ னில்லாதுபோனால்‌/ சொல்வேனடி 


is; 
்‌ 


/ தநிச்ச்‌ 
/ சொன்னவாக்கு 
/ மகரிச 
/ சாக்குப்போக்கு 


/ நி-ச் தப்‌ 

/ தோ-அடுக்க : 
/ தநிச்ச்‌ 

/ கைவிடுக்க 

/ தநிச்ச்‌ 
/னைக்கெடுக்க 
/மகறிச 

/ துகொடுக்க 


41 


(பிற சரணங்களும்‌ இதேபோல) 


௮. ஆட்டிடைய னுக்குப்‌ பெண்டா யான தாலிந்தமதியோ 
அல்லதுபோ தனையாலே அண்டினோர்‌ செய்த சதியோ 
மட்டியி லக்கணனுக்குவந்‌ இட்ட அதோ கதியோ 
மாறாமல்‌ அயன்‌ கையால்‌ வரைந்த என்‌ தலை விதியோ 


வ. இன்‌ றாருவன்‌! கையில் நாளை யின்னொருவன்‌ கையில்‌ பணம்‌ 
இந்திரஜாலம்‌ போல்‌தோன்‌ றி யேகுமேநீ யிந்த க்ஷணம்‌ 
சென்று தேடினும்‌ இட்டுமோ சக்கரத்தில்‌ நல்லகுணம்‌ 
இத்தங்‌ கெட்டென்னிடத்தினில்‌ செப்பலாமோ யிந்தவண்ணம்‌ 


42 


2 


இராகம்‌ - பியாக்‌ ' ப தாளம்‌ :.ஆதஇி 
(29ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) /400 


ஆரோசை : சகமபநிதச்‌ 
அமரோசை' 3 ச்நிதபமகரிச 


பல்லவி 


/ சசசசறிசநிதாநீ /சா பறி / ரிக ரிகபம 
/புத்திகெட்டா.. னே. கண்‌ /ணன்‌.எ / னது அண்‌ . ணன்‌. 
ரி வ்‌ (55 
சரணங்கள்‌ 
/, சதநிசநிசா /, சமாகமா / றிகரீ 
/. மத்தடி பட்டவன்‌ /. மதியிழந்‌ / திட்டவன்‌ 
கா ,கா,காகா ,கா,கா மா மக /கறிரிக௪ 
/நித்‌. தம்‌. மானங்‌.கெட்‌் ட /வன்‌.. நீ / திவிட்டவன்‌. 


(பிறசரணங்களும்‌ இதேபோல) 
ர சத்ராதி பிள்ளைக்குத்‌ தான்‌ மணஞ்‌ செய்வதற்கு 
பு.தீ.திரியை மீவதற்கு பூண்டா னின்றைக்கு (புத்தி) 


3. இடை மதிதானே எனைய பெண்ணானே 
மடையன்‌ மோசம்‌ செய்தானே மாற்றானானானே (புத்தி) 
குறிப்பு: இந்த இராகம்‌ பேஹாக்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 


இராகத்தில்‌ அமரோசை சரக்‌ கோர்வைகளில்‌ கைச நிஷாதம்‌, பிரதி 
மத்தியமம்‌ ஆகிய இரு அன்னிய சுரங்களும்‌ வருகின்‌ றன. 


43 

27 
இராகம்‌ : அடாணா தாளம்‌ : ஏகம்‌ 
':(9ஆவது மேளகர்த்தாவாகிய -தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) _- வ 


ஆரோசை : சரிமபநிச்‌ 
அமரோசை : சநிதா பமபகாரிச _ 


பல்லவி 
/ச்சாச்‌ சாச்ச்‌ /ச்சாச்‌ ச்நித நி 
/எடுத்து விற்கணை /தொடுத்து வாட்‌.டு௮ 
ரசா -) ச்ச்‌ ர்ச்ரிரி ச்ச்ச்‌ ச்ச்‌ 
/றேன்‌ . மட்டி /இடையர்‌ படைமு முதும்‌ 
்‌ /பதநிப. பமபறி i 
./ நொடி தனில்‌ மடியவே // 
அனுபல்லவி 
/ச்சாச்‌ ரிரிரிரி ' / ச்ரிச்‌ ச்ச்ச்ச்‌ 
/அடுத்த மருமகன்‌ / இருக்க அயலிலே 
/ச்ரீச்‌ ச்நிதத / தநீப பமபறி 
/கொடுக்க இசைவுறு / மடத்த டியர்களை 
சரணம்‌ 
/பபபப பப்பட்‌ /பதநிப பபபப 
/அண்டாண்ட பரெண்ட /எண்டிசையெல்‌ லாமடங்க 
/மபம றிறிம பப தா, ச்ச்‌ 
/அதிக மேன்மையே பொருந்‌ / தும்‌. ஜெய 
/ச்எரிச்‌ ச்ச்ச்ச்‌ /பதநிப பபமம 
/அற்ச்சுன ன வீரனுக்கு /உரித்துள்ள மைந்தனென 
/மமமமமதபத /மா. .மறிச 
/அவரவர்‌ தெரிந்திருந்‌ /தும்‌.... 
/அண்‌.ட நினைவது /கொண்.ட கொடியரைக்‌ 
ரீ ,நிச்றிச்ச்‌. /பதாநி பமபரி 
/கண்‌ . ட வுடனிரு /துண்‌.ட மெனவிழ . 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ சாதாரண காந்தாரமும்‌ கைதி திஷா தமும்‌ 
அந்நிய சுரங்களாக வருகின்‌ றன. 


44 


28 


இராகம்‌ : செஞ்சுருட்டி தாளம்‌ : ஆதி 
(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) /800 


ஆரோசை :தசரிகமபத நி. 
அமரோசை :தபமகரிசநிதப 


பல்லவி 
1; கபமகா /காகறி [காமா 
/.. கற்ற வரும்‌ /நற்ற. வரும்‌ 
/காகரி காமா ரரிகமக i; றிசா . 
/சுற்‌ நி. வலம்‌ /வந்து /. தொழும்‌ 
/ ரீ, சரிசரீ கம  பாகமபா கரி 
/. . கண்ணனே “12 எந்‌  /தன்‌ அண்‌.ணனே. 
ரசா;;; சச்‌ ர ச்‌ 


ட தக்‌ தீ fz 
(சரணமும்‌ இதேபோல) 


குற்ற மொன்றும்‌ செய்யாத நான்‌ பெற்ற பிள்ளை மீதுனக்குக்‌ 

- கோபமா முன்னோர்‌ சாபமா 
திகைத்துவாடு மேழை யெங்கள்‌ வகைக்கு நீயே தெய்வ மென்று 
தேறினோம்‌ துக்கம்‌ ஆறினோம்‌ 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ சாதாரண காந்தாரம்‌ எப்பொழுதாவது 
பயன்படுத்தப்படுகிறது. 


45 


29 


இராகம்‌ : எதுகுலகாம்போதி தாளம்‌ : ஏகம்‌ (இச்ரம்‌) 
(8ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 


ஆரோசை : சரிமபதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


பல்லவி 

/பதசாச்‌ா- ததப யதபாமா - கரிரி 

/ தங்‌.கையே - நீகொள்ளும்‌ ௪ஞ்‌ . சலம்‌ - ஏதுக்கு 

/ சரிமாமா - மமக பச்நீதா - பபப 

/ கை.யல்சுந்‌ - தறித கா. துன்மைந்‌ - தனுக்கு 

/ததச்‌-ச்ச்ச்‌ ச்நிதாதா தச்சாச்‌ா£ 

அந்த நாட்‌ செல்வமாய்‌ வாழ்ந்‌ தீர தைக்‌.கொண்டு 
. /ச்ம்க்‌-ச்ச்ச்‌ தச்நீதா- பபப // 

/ ஆரணங் கைத்‌ தாரேன்‌ என்‌ . றேன்‌ களிப்புண்டு 


(மற்றவையும்‌ இதேபோல்‌ பாடவேண்டும்‌) 


உன்னுடன்‌ நான்‌ பிறந்திட்ட பாவத்துக்கு 

ஒன்றிரண்டு நான்‌ தருவேன்‌ சாப்பாட்டுக்கு 

பின்னென்ன செய்யலாம்‌ உன்‌ மகனுக்‌ கெந்தன்‌ 

பெண்ணைக்‌ கொடுக்க மாட்டேன்‌ செல்லுன்‌ ஊருக்கு (தங்கை) 


46 


90 


ராகம்‌ : பிலகரி “தாளம்‌ : ஏகம்‌ ( இச்ரம்‌) 
(69ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) 


ஆரோசை : சரிகபதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


பல்லவி 
சுப : / தறிச்ரி- தாதச்சா 1 நிச்நிதபா - காபதச்‌ா 
/. சத்தியம்நீ முன்பு செய்து / தவறியது ஞாயமாமோ. 
/ பதச்ரி - காச்றிகா 1 ரிக்‌ ரிச்‌ -ச்ரீ ச்நி தா 
/. இத்தரணியோர்கள்‌ கேட்டால்‌ /. இங்குவரும்‌ நிந்தைபோ.மோ 
ருக்‌ ::/ச்ரிச்ச்‌ - தாதச்சா 
/. இப்படிநீ - சொல்லலாமா 
சுப: ர; தீரிச்றி- தததச்சா£ 
/- ஏண்டிபொய்யுரைக்‌. கலா மா 
ருக்‌: /; ச்ரிச்ச்‌-தாதச்ச்‌ா / நீதப்பா - கபதச்ச்‌ா 
/. என்னடிமு முகிப்போச்சு '] வென்னீரிலே வீடுவேகுமோ 
சுப: // பதச்றிக்காறி ச்றிகா 1; ச்றிச்ச்‌- ச்ரீ ச்நி தா 
/. பெறுவது பெண்ணானா லுன்‌.றன்‌ /. பிள்ளைக்கு நீதாரேனென்‌. றாய்‌ 
ர; ச்ரிச்ரி ச்நிதாச்சா /நீதபபாஃ.காபதச்‌ா 
/.. உறுதியில்‌.லா.மல்‌ இப்போ /ஓதும்மொழி/மாறிநின்‌ றாய்‌ 
ருக்‌ /; ச்ரிச்ச்‌ - தததச்சா 
/- ஓ. டடி உளறுகின்றாய்‌ 
சுப: [;தரிச்ரி- தாதச்சா 
/.உண்மைகெட்டு - நீ புகன்றாய்‌ 
ருக்‌: ; ச்றிச்றி ச்நி தாச்சா /நீ தபபா /ககப தசா 


/ உண்மைகெட்ட என்‌.னிடத்தில்‌ / ஓடிவந்த / துனக்கு நன்‌ே றா. 


47 


இராகம்‌ : மாண்டு தாளம்‌ ; ரூபகம்‌ 
(29ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) 0/4 


.. (சுபத்திரையிடம்‌ சுந்தரி முறையிடல்‌) 


ஆரோசை : சகபதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


ந்‌ ச்ச்ச்ச்‌ா / ச்ச்நிரீ 1, நிச்தாப /கபதப மகாக 
i. அன்புமிக்க / மாமியாரே /. ஐயோவென்ன /செய்‌...குவேன்‌ உன்‌ 
ம கமபதா /்‌ தபதநீ /, நிச்த பாப [தாத சா, 
/.அண்ணனாரும்‌ /எந்தன்தந்த /.அநியாயம்செய்‌ /தா. ரே. 

(இதே போல) 


முன்பு மைத்துனருக்‌ கென்னை 
முறை மணஞ்‌ செய்வேனென்று 
மோசம்‌ செய்ய எண்ணினாரே 


மூட மதியா லின்று. 


இராகம்‌ : மோகனம்‌ 


(8ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 


/சதசரி கக்கா 
/உரைசெய்‌.அன்னையே 
[சரிசரி - கபகரி 


/உனையார்‌. வை. தார்‌. 


/ககபா தச்ச 
சுரரா கிலும்‌ நான்‌ 
/தச்பா - பதகா 


/துணிவாய்‌ விழவே 


32 


ஆரோசை : சரிகபதச்‌ 
அமரோசை : ச்தபகரிச 


பல்லவி 
/ சரிகப 
/விரைவில்‌. 
/ சா, 
ர்கள்‌. 
அனுபல்லவி 
/ தச்சா 
/ ஒருவா 


/ கபதப 
/ விடுவேன்‌ 


தாளம்‌ : ஆதி 
/400 


/ககரீ 
/உண்மையாய்‌ 
[/தச்பா 


/இங்‌.கே 


/ச்ச்ச்‌£. 

/ ளினால்‌ 
/கரிசா 
/அதனால்‌ 


(பின்வரும்‌ பகுதிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌) 


நாடு நகர்‌ வாழ்வெலாம்‌ நாமிழந்த சேதியால்‌ 
நாணி நொந்து வாடு கின்றாயா - அல்லாமல்‌ 


காடு சென்ற தந்தையர்‌ சேதி நிந்தை உன்னியே 
கண்‌ கலங்கங்‌ கொள்ளு கின்றாயா 


கேடு வந்து சேர்ந்தது ஏது இங்கு ஒது நீ 


இருபாகர சாகர மாதரசே (உரை) 


49 


இனிவேறுபெண்‌ ணைப்பார்‌ த்து / மணஞ்‌ செய்தல்‌ 
4 


39 
இராகம்‌ : ஆரபி தாளம்‌ : ஆதி 
(ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) _ 7௪0 
ஆரோசை : சரிமபதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 
பல்லவி 

ததா சரீ மா, க ரீ ரீ ச சரீகசா /ரீ சா ததசா 
அருமையுள்ள. ... திருமக னே... 
; தரீ ச்சா ச்நிதா. நிதபா 2 மபாதபா //தபமகறிசரீ 
அறையு மென்‌ மொ ழி தன்னைக்‌ கவனமு டனே கேட்பாய்‌ 

(அருமை! 
அநுபல்லவி 

,ததாச்சா நீரீரீரி . ழீறிமாரிக்றி. ரச்நிதாதா;. 
பெரு மைசற்றுமில்லா த /பேய்மதி - /யு.டையோன்‌ 
; தறீச்சா ச்நிதா நிதபா மபா தபா /தப மகறிசரீ 
பெண்ணைக்‌ கொள்ளளஎ அக்கு / எண்ணமில்‌ /லை.ய, தனால்‌ 

(அருமை) 
சரணம்‌ 
; தாத தா தாபா, தாதா /மபா தபா / மா காரிசரீ 
துஷ்ட து ரியோ தனன்‌ /சு தனுக்கு /மணமே.. 
்‌ரிமா ரிசாச நிதா சாசா £ரிமாபமா /பாதச்‌ தாபா 
சூட்டிமகிழ்‌ திடவே / துணிந்தார்‌ /ரிக்கணமே 
பாத தாச்ச்‌ா£ ரீசா ரீரீ /: சிமா ரிச்‌ /ச்நிதா தா; 
-. இஷ்டம்‌ போல்‌ நடக்‌ கட்டும்‌ / எனக்கில்லை /எண்ணமே 
; தரீசாச்ச்நிதா நிதபா மபா தபா / தபமக ரிசரீ 
/திண்ணமே. . 


(அருமை) 


50 


இராகம்‌ : சங்கராபரணம்‌ 
6 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 


ஆரோசை : சரிகமபதநிச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


தாளம்‌ : 


சா, ரீ, சரீகமா 
எங்குஞ்‌ சோதி ம 
மாதாபாபாமாகா 
யிவ்வுலகவாழ்‌ 

பா, பா, தநீ ச்தா 
தங்‌ கத்‌ தோன்‌ றியென்‌. 
மாதா பா பமகமரீ 
தானு த யஞ்செய்‌ 
சா, ரீ, சரீகமா 
பங்கம்‌ பாதையி 

மா தா பா பமகாமக 
பாவி த னக்குண. 

பா, பா, தநீச்தா 
அங்கம்நோகலா' 
மா தா பா பமகமரீ 


யா தரித்‌ தாள்வா 


/கா;,;; மாகா 


/யமாகி 


பா;;; மாகா 

/ றும்‌ வானில்‌ 

/ சரிகம பதபம கரிசநி 
/கு...வாய்‌..... 
கா; மாகா 

/லே யொரு 

[ரீ பாமா 

/ வாய்‌ என்‌ 

்பா;;; மாகா 

/ மோ எனை 

/ சரிகம பதபம கரிசநி 
ச்ம்‌ நல்க அதத்‌ 


ரூபகம்‌ 
0/4 


(எங்கும்‌) 


இராகம்‌ : முகாறி 


51 


(62ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது.) 


ஆரோசை : சரிமப நிதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


ரீமாமாபா , நிதா 
மாமாஇறந்‌ த 
மபா தயா மா காரீ 


மக னைம றந்த. 


ச்நீதாச், ரீறீ 
சாமா று நேர்ந்த 
நிதா ச்ரீ ச்நீதபா 

ச ஞ்ச லம்‌ நெஞ்சினில்‌ 


நீதாபாமாகாரீ 
கொன்ற வன்‌. இன்னானென்‌ 
பா நிதமா பாநிததா 
கொல்லேனோ தானு மின்‌ 
நீதாச்‌ாரீரீரீ 

ஒன்றும றியாது 


பல்லவி 
/சா ;;; தாபா 
[ரோ மரு 


/ சா ; மபதப மகறிச 


அநுபல்லவி 
/ ரிம்‌ க்றி ச்நிதா சாசா 
: / தன்‌ காரணம்‌ யாது 


/ ரிமா பதப்‌ மபம கரிச 


/மிஞ்‌.ச.தேயிப்‌ போ. து. 
சரணம்‌ 

ரசா ;;; நீமா 

று கண்டால்‌ 
சா 

து 

/றிம் க்க்‌ ரீ ச்நி நிதச்‌ா 


/ழன்‌ றுதவிக்‌ கின்றேன்‌. 


தாளம்‌ : ரூபகம்‌ 
0/4 


52 


நீரீ சாநீ தாபா /ரிமபதபமகாரீசா 
ஒதுவா ரைக்காணா / ம லே. வி மிக்கன்றேன்‌ 


(மற்ற சரணத்தையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 
எமனும்‌ அஞ்சின .னோ உம்மை 
இமூக்கக்‌ கை மிஞ்சினனோ 
பாமரத்‌ தன்மையடித்து மிகுந்தானோ 
பாவி எண்ணாமல்‌ கொல்ல நேரில்‌ வந்தானோ (மாமா) 
குறிப்பு: இந்த இராகத்தின்‌ அமரோசையில்‌ சுத்த தைவ தம்‌ அன்னிய சரமாக 
வருகி றது. 


இராகம்‌ : பூர்விகல்யாணி 


36 


63 ஆவது மேளகர்த்தாவாகிய கமனப்ரியாவில்‌ பிறந்தது) 


தாதா சா ; காமா 
நான்‌ தான்‌ உந்தன்‌ 


சாச்நிதா தநிதா பா 
நாடி யே தின்னப்‌ போ 


,பபாதாபாதாதா 
வானவரைக்கும்வ 

2 ப்‌ ப்‌ ஆட. ப்‌ 
சாசாச்‌ா சீஃரீசா 
வஞ்ச க மா யங்கள்‌ 
சாசாசாச்நிதபதா 
கான கந்‌ தனக்குள்ள 
ச்ச்ச்நிதநி ததபா பா 


- கரு திய மட மையினாலே 


ஆரோசை : சரிகமபதபச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


பல்லவி 


/பா௩,பமா கமகரிசச 


தாளம்‌ : ரூபகம்‌ ' 
0/4 


மாமனைக்‌ கொன்‌ ற.வன்‌ / 


அநுபல்லவி 


/ நீ, தபம கமகரிசநி 


ரா டினான்‌ எண்ணிப்‌ பார்‌ 
(நான்‌) 


சரணம்‌ 


ச்சாசாரிரீரீ 


/ ளர்‌ ந்த தே க மென்னும்‌ 


/சாசாசா ச்நிதாபா 
/தான றிந்‌ த தென்றும்‌ 
/சா சா ச்நி தநிததபா 


/ காணி சொந்த மென்றும்‌ 


/ தநிதத பதபம கரிச,த 


/பொருதின தமரத னா.லே. 
(நான்‌) 


குறிப்பு : கமனப்ரியா இராகம்‌ கமனச்ரம என்றும்‌ அழைக்கப்படும்‌. 


97 


இராகம்‌ : புன்னாகவராளி 


ஆவது மேளகர்த்தாவாகிய அனுமதோடியில்‌ பிறந்தது.) 


சரிக சரிகா 
அந்த நாளில்‌ 
மபத பாதம்‌ 
அபிம ருக்கு. 
மம்‌; ம கமா 
ஆ. கு மென்ற 
மாம பதபா 


லாகி னார்‌ என்‌ 


ஆரோசை : நிசரிகமபதநி 


அமரோசை : நிதபமகரிசநி 


. பல்லவி 
/ கரிச சாரிச 
/ கென்ன செய்கு. 
[சாறி ௪௪ நீ 
னக்கு நேர்ந்த 
/ கரிச சாரிநி 
/கே.து செய்கு. 


அனுபல்லவி 


/ சரிக சரிகா 
அத்தை மகன்‌ 
/மமகரீசா 
நா.னே தேவி 
யாபத தபா 
' வாக்குமீ. ற 
/மாகரீசா 


குந்தைபா வி 


தாளம்‌ : மிச்ரசாபு 


சா 


[வேன்‌ 


கவடு அஹ வதா க்‌்‌ ட ஷை 


/300 


தே என்‌ 
சரிக சரிகம 
விருப்ப மில்லை. 
சரிக சரிகா 
காள கூட 

பபத பாதட 
கனத்த கொடி. 
பப்ப மகமா 
கழுதை குட்டி 
காம பதபா 


காணுவேனோ 


மைந்தனை அனுப்புறே னென்று எனது சொந்த 


“55 
சரணம்‌ 


/ கரிசசசரிச 


௪த்தங்கேட்கு-. 


/்சரிகசாநீ 
ஆ.விமீது 
/ கரிச சாரிநி 


வெறுப்‌ புண்டாக்கு 


/ சரிக சரிகா 
சர்ப்ப மே. தன்‌ 


/ மமக ரீசா 


என்று கொண்ட 


/ பாப தாபா 


மாப்பிள்ளையாய்க்‌ 


/ மமக ரிரிசா 
பழுது அண்ட 


(மற்ற சரணத்தையம்‌ இதே போல்‌ பாடவும்‌) 


- மாமி சொல்லப்‌ போயினா என்று 
முந்திய வாக்கு மறுத்த முறைமை யோர்‌ பெண்ணா கா தென்று 
முற்றிலும்‌ வெறுத்தனளோ சற்று மறியேனானின்று (இந்தவிதி) 


/ 
/ 

/ 
(இந்தவிதி) 


56 


'சதி அனுசூயா நாடகப்‌ பாடல்கள்‌ 


இராகம்‌ ்‌ செஞ்சுருட்டி 


98 


- காளம்‌ 


(28 ஆவது மேள கர்த்தாவாகிய.அரிகாம்போதியில்‌ பிறந்‌ து) 


ஆரோசை : தசரிகமபததி - 
அமரோசை : தபமகரிசநிதப 


; சசசா சாசநி சரிகரி சாரீ 

தவம்‌ செய்வா. ருக்‌. குத்‌ தொண்‌ 
;சசா சசா சாநீ காரீ 

அவம்‌ செய்வா ருக்குத்‌ தொண்‌ 
௪௪கா ரீகா கமகரிசா .நீ 
தான்‌ செய்யும்‌ மானிடர்க்கு 


; சதா சரீ காமா கா. 
. கவனித்தால்‌ தோணும்‌ 
; ௪சாச நீசாரீகாரீ 
கதி யில்லை அவிவே. 
சா ,ரீ, கா கமகரி சாநீ 
கா. ர. ணத்‌ தால்விளையும்‌ 


பல்லவி 
/கா.;; கம 
/ ௮. 
/கா;;கா 
(டு ௮ 
/ சசகாரீகா 
/தாழ்வே. து 
சரணம்‌ 
/்ககாறிகா 
/ காணும்சந்‌ 
/கா;;கா 
கம்மா 
/சா,ரீ,கா 
[பூர ண 


/கறிசாசா நீ 
/னு. இனமும்‌ 
/கம கறி சாதீ 
/னு.தி. னமும்‌ 
/ கமகறரிசாசநி 


/ உண்‌.டு.... 


/ கமகரிசசநீ 
ர்தே..க.ம்‌. 
/ கமகரிசாநீ 


“ ஆதி 


400 


யாச . மந்த 


/ கமகரி சார 


மோ... கம்‌ 
/தவம்‌) 


குதிப்பு : செஞ்சுருட்டி இராகத்தில்‌ சாதாரண காந்தாரம்‌ எப்பொழுதாவது 


பயன்‌ படுத்தப்படும்‌. 


57 
39 


இராகம்‌ : ஸ்ரீ ராகம்‌ தாளம்‌ : ஆதி 
்‌ (2ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) /4 00 


ஆரோசை : சரிமபநிச்‌ 
அமரோசை : ச்நிபதநிபமரிகரிச 


பல்லவி 
ா ,நீ,பாமா, ரீ காரி /சா ;; நிச / றிகரிச ரிமபநி / 
தா க விடா யமாகு தே தண்‌ ணீர்ப ௬.௧. / 


ச்ரிரிச்‌ நிச்ச்நி. பநிபம ரிமபநி f 2 2) 
'சஞ்சலமு நெஞ்சினிலே .மிஞ்சுதிங்கு கொஞ்ச மல்ல / 


(தாகவிடாய்‌) 
சரணம்‌ 
ரூர்‌, ரிரிரிரீரி /ரிமாரீ, சா [நீபா நீச! 
யோகசா தனை யிலே உஷ்ணம /திகரித்து 


ச்ஈ ரிச்‌ நீ ச்நி பாநிப்‌ மபபநி /ச்றிறிச்‌ நிரிசநி / பநிபம ரிமபநி // 
ஒன்றிய நிஷ்டைகலைந்துவ ருந்திட இன்றுவி டுத்தது/ சிந்தையும்‌ நொந்திட 
(தாகவி) 


(மற்ற சரணங்களையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 


2. இந்த மலை மீ தெங்கு மில்லை ஜல மாகையால்‌ 
எங்குந்‌ திரிந்ததை கண்டுகை மொண்டு 

மருந்தி மகிழ்ந்‌ தவ லந்தவிர்‌ கின்றது (,தாகவி) 

3. இப்‌ போதிம்‌ மலைவிட்டி.றங்கிய டிவாரத்தி 
லென்‌ துயர்‌ சென்றிட வும்‌ புனல்‌ தங்கட 

மொண்டது கண்டும ருந்துவன்‌ மிஞ்சி யே (தாகவி) 


40 


்‌ இராகம்‌ : சங்கராபரணம்‌ தாளம்‌ : ஆதி 
.(29 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) /400 
(நர்மதா அநுசூயையை வணங்கிப்‌ போற்றுதல்‌.) 


ஆரோசை : சரிகமபதநிச 
அமரோசை : ச்நிதபமகரிச 


பல்லவி 
ரீ , ரீ ரிகமபா , மகமகரி / சரிகரிசநிபத /சா;;; 
தாயே வந்தனம்‌ நான்‌ தந்தேன்‌ தா.யே வந்த னம்‌... 
அ: ட பபமபமகரீ கம்ப த கமகா / ரிசரி ரி ரி கமப/ 
மாய மாய்‌ ! ஸல்‌ வாழும்‌ பெண்களுக்கு மகிமை உண்டாக்கிய, 
. மதபா ம கரி: கரிசநி 
we டைகள்‌ கவன பி 
உன்பாதங்‌ களுக்கு . . 


்‌ (தாயே) 


2. பபமபாமகரிகமபதகமகா ர ரிரி ரிரிரி கமப / 
கற்பே ஆப ரணம்‌ கா.றிகை ஸ்மரணம்‌ கணவரே தெய்வமென்று, 
தாபம தபமக 
காட்டு முன்சரணம்‌ . 


(தாயே) 


41 


இராகம்‌ : யமுனா கல்யாணி தாளம்‌ : ரூபகம்‌ 


(65 ஆவது மேளகர்த்தா இராகமான . மேசகல்யாணியில்‌ : பிறந்தது) 0/4 


ஆரோசை : | சரிகபமபதநிச்‌ 
அமரோசை : ச்நிதபமபகரிச 


கண்ணிகள்‌ 

தா, நிரீ காகாகா /காகாகாகாகாமா / 
வா னுல கம்நீங்‌ ௫ கங்கை யாளிங்கேவ / 
ரீகாரீசாநீசா [ரீ காகா ; மா / 
கு இன்றான்‌ என்ன விந்‌ தை இங்கே வ / 
ரீகாரீசாநீசா [ரீ பாமா; பா / 
௬ கின்றாள்‌ ளென்ன விந்‌ , தை இங்கே வ / 
காகாமாரீரீகா சா 22222 / 
௬ இன்றாள்‌ என்னவிந்‌ தை ....... ர்‌ 
ரிரிகா கக கக.ரீரி௪ . சறிசா சநிதநிதா தப 

மர மட்டைகள்‌ மலைமுற்றிலு முழு கித்தெறி யவுமுற்றிய 


(மற்ற கண்ணிகளையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 


1. நானறியே னிந்தவாறு புவியிலோர்‌ நாளும்‌ நடந்ததில்லைபுவியிலோர்‌ 
நாளும்‌ நடந்ததில்லை புவியிலோர்‌ 
தாளும்‌ நடந்ததில்லை 

நதியன்‌ றிது கடலென்‌ நிட 

நுரை கொண்டலை யெறிகின்றது. (வா) 


50 
2. ௮ண்ட முடைவ து போலே முழங்கி யலை யோசை கேட்க றது முழங்கி 
யலை யோசை கேட்கறது முழங்கி 
யலை யோசை கேட்கிறது 


அவனிச்‌ செயல்‌ வகையற்றதோ 
:அறலுப்‌ பிரளய முற்றதோ (வா) 


3. தொண்டர்கள்‌ பாவந்‌ தொலைக்க வருள்‌ கொண்டு 
தோற்றமுன்‌ வந்தாளோ அருள்‌ கொண்டு 
தோற்றமுன்‌ வந்தாளோ அருள்‌ கொண்டு 
தோற்றமுன்‌ வந்தாளோ 

தொடர்‌ பஞ்சமு மகலும்படி 

மழையின்‌ றியநிலை கண்டவன்‌ (வா) 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ வேற்றுச்சுரமான (அன்னிய சுரம்‌) சுத்த 
 மத்தியமம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


(61 


இராகம்‌ : தோடி தானம்‌ - 


“6 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 


ஆரோசை : சரிகமபதநிச்‌ 
அமரோசை : சநிதபமகரிச 


' நர்மதா; பப தாபா, தபா ர பபதாபாதாமா 


பிறவியா இய / துயறினால்‌ வரும்‌ 
மா மா பாகர, 'ரிசா: /;சசாரிகா;; 
பெரி.யபாதக / வினைகளால்‌ 
;சசரீ காமா மா /;பத நிதா, தபமா 
அறமு நீ தியு / நினை கிலாரெவ 
மா மா பாகர, ரிசா /நித நிசர;;; 
ரவர்கள்‌ பூமியி /லழிவரே 
சப்ப தாபா, தபா 7; பபதாபாதாமா 
துற வியா யினு /. முணர்வி லா தவர்‌ 
மாமா பா கா, ரிசா: - /;சசாரிகா;; 
சுகசோரூபம / தடைவறே.. 
'?சசறரீ காமாமா /2 பதநிதா, தபமா 
மறலி யூர்‌ பு கும்‌ / வழிசெலா வகை 
மா மா பா கா, ரிஸா /நிகநிசா ;;; 
மருவுமானிட ருரியரே 


(மற்றவரிகளை இதே போல்‌ பாடவும்‌) 
அனுசூயை - 
நாதமே பிரம ரூபமாமென நாடி நாடியெந்‌ நாளிலும்‌ 
வேதமே துதி யோதியோதி விளம்புமுண்மை விளங்கவே 
போ தமே புறிஞானபோதக புண்ணிய வரு வாகுமே 
பாதமே பணி யேழை மேலருள்‌ பாலியு மிது வேளையே. 


ரூபகம்‌ 
0/4 


இராகம்‌ : முகாறி நல்லில்‌ அ. 


(22ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது.) 0/4 
(சேவகர்கள்‌ அடித்தபோது சூர்தாசு பாடுகிறார்‌.) 
ஆரோசை : சரிமபநிதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 

ரீமா பா, தபா / மயா த பாபமகரிசச தல 

ஏழை பிரா மணன்‌ :/ நான்‌ கண்ணில்‌ லா.த வன்‌ 
ரரீமமபபநிததா /்ச்ா;; தப மகறிச / 

.ஏனடிக்கி நீர்‌ ஐ 1 அதன கத / 
றிமபாதா தா பா ீமமபம்கரீசா; / 

எலும்பு முறிந்து / உடம்புவருந்து / 
ரி மாகரீ ச்நிதாபா / மபதபமபமக ரிகசா i 
தெனக்கிதுபோ. து. மை...... யா... 


(மற்ற வரிகளையும்‌ இதை போல்‌. பாடவும்‌) 
குற்ற மென்ன செய்தேன்‌ கையை முறுக்கி நீர்‌ 
கு.த்துகின்றீரே , ஐயா 
கோபத்தை விட்டு மனமிரங்கித்‌ தயை 
கொண்டு காப்பாற்று மையா 
உஞ்ச விருத்தி யெடுத்‌ துண்ணு மென்னை 
உதைத்திட லாமோ ஐயா 
உண்மை யல்லாது துணையில்லை யேழைக்‌ 


குதவி செய்‌ தாளு மையா 


குறிப்பு : இந்த இராக தீதின்‌ அமரோசையில்‌ சுத்த தைவதம்‌ வே ற்றுச்சரமாக 
(அன்னிய சரம்‌) வருகி றது. 


இராகம்‌ : கர்கரப்நியா 
(22 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) . 


தாளம்‌ : ஆதி 
/400 


ஆரோசை : சரிகமபதநிச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


பல்லவி 
;ரிகாமமா; பதா நிதா வர? 
பெண்களில்‌ அனுசூ - /யா 
'ரீபதா நிதா தபபம மககரி /்சா;;; 
பெருமையை யுூ.டை.யோர்‌.. /யார்‌ 


அனுபல்லவி 
; ச்நீதநீ ச்ச்ரிச்‌ றிறிரி /; ரிகாம்கா 
மண்புவி ய.து. வொன்றோ /போயாய்‌ 
;ச்ரிக்ரீச்நிதப தநிச்‌ |; தநீதபா 
மலரயன்‌ அறி. யரன்‌ / நகரிலு 
சரணம்‌ 


; நீ, தபா மககரிககமா (3) 

நா தனே தன்னுயிரென்றும்‌ 

ந. னவுங்‌ கனவும்‌ நினைவா 

பா த பூஜையான தொண்டு 

; நீ, தபா மாகா ரிகமா 

பண்டாய்கை கொண்டு போற்றி 

; நீ, தபாமாகரி ககமா 

ஓ துவா ரென்னாளுங்‌ கண்டு 

ரிகமா கமபா தாதநி தத்பா 

உளரோ அவள்போற்்‌ கற்பு - பெண்டு 
ச்நிதநி ச்ச்ரிரி ரிகமக்‌ கரிச்ச்‌ 

ஆ. தலினால்‌ நா மெல்‌... லோ. ரும்‌ 
தநிச்‌ா தநிபா ச்நிதா பமகரி 
அவள்பா தமதே தொழுவோம்‌ வா.ரும்‌ 


/மாகாகரிரீ / 


/போ.லே.. 1 

/ ரிகமககரிசா /சரி 

சொல்‌ வீ /ரே 
(பெண்களில்‌, 

/ கறிரீசாசா ர்‌ 

வீ... ர்‌ / 


/ மகறிசரிகமம கரி / 
/ மெ.வ. ருளர்‌ es 
(பெண்களில்‌) 


~~ 


“ர இட ரு க டை ஆ வத ந 


(பெண்களில்‌) 


இராகம்‌ :-சங்கராபரணம்‌ ட்‌ தாளம்‌ : ஆதி 
(29 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) /400 


(சரசுவதி, இலக்குமி, பார்வதி)” மூன்று தேவிகளும்‌ தாமே உயர்ந்தவர்‌ எனல்‌.) 


ஆரோசை : :சரிகமபதநிச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


பல்லவி 
சசறீ. கமபகரிசா, ; பம 
சரசுவதி:  நூனே சிறந்தவள்‌ . . .. இந்த 


பச்ச்நி தபபம மதபம. கறிசநி 
நாகலோகம்‌ பூவுலகம்‌ வானுலகம்‌ தேடினாலும்‌ 


சரணங்கள்‌ 
. 1. கமபம பமகரி கமபா ; - பம த 
'மானிடருக்குக்‌ கறி வுமென்‌ மே. லே ஓங்கி 
கம பம பமகறி கமபா ; யம / 


வளரச்‌ செய்‌ வேன்வித்தையி னா . லே இங்கு 


தததத தபதம மபதா- பம / 
ஆன த்‌ தன்மை யினால்‌ என்னைப்‌.போ.லே வேறு 

பச்ச்நி தபபம மதபம கரிச நி / 
யார்குண்டும்‌ இஷ சொல்லுங்கா.. லே... . / 


(மற்ற கண்ணிகளையும்‌ இது போல்‌ பாடவும்‌) 
இலக்குமி : சாதியிலே தாழ்ந்தவனா னாலும்‌ நல்ல 
சம்பந்தளித்து ராசனைப்‌ போலும்‌ அவன்‌ 
ஓதிய ஏவல்‌ கேட்டுமென்‌ ல்லும்‌ ஊரார்‌ 
ஊழியஞ்‌ செய்யச்‌ செய்வே னெக்‌ காலும்‌ (நானே) 


பார்வதி : 


சரசுவதி : 


இலக்குமி : 


பார்வதி : 


65 
வித்தை செல்வ முடையோருங்‌ கண்டு தம்மை 
வேதை செய்வா ரென்று பயங்‌ கொண்டு போற்றி 
நித்தமு மொருவனுக்குத்‌ தொண்டு செய்து 
நிற்கச்‌ செய்வே னென்னைப்‌ போலா ரண்டு (நானே) 


வல்லமை செல்வமிருந்த தாலே போற்றி 
வாழ்த்தி நி ற்பாரோவிப்‌ புவி மேலே போதஞ்‌ 
சொல்லுவா ரையாருந்‌ தெய்வம்‌ போலே என்றுத்‌ 
துதிப்பாரே குருவென்றன்‌ பாலே. (நானே) 


போ கமும்‌ பலமும்‌ நலனேது உலகில்‌ 
பொருளின்றி யொன்றும்‌ நடவாது சொன்னேன்‌ 
ஆதலால்‌ செல்வர்‌ சொல்கட வாது மற்றார்‌ 
யாவரும்‌ பணிவார்‌ தவறாது (நானே) 


இச்சையா லொருவனுக்கு வீரம்‌ நான்‌ 


ஈந்தா லவன்‌ செய்வானதுகாரம்‌ சொன்னேன்‌ 


.. நிச்சயமிதெங்குஞ்சவிஸ்‌ தாரம்‌ இதை 


நீங்கனறியீரோ லோகா சாரம்‌ (நானே) 


66 


இராகம்‌ : மோகனம்‌: தாளம்‌ : இச்ரம்‌ 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 73 
சரசுவதி இலக்குமி பார்வதி தேவியர்‌ தத்தம்‌ சிறப்பைப்‌ பாடல்‌' 


ஆரோசை : சரிகபதச்‌ 
அமரோசை : ச்தபகரிச 


பதசாசா ததபா பா க தப்ர பாககறரீகா 
சரசுவதி: கல்வியையல்லாது நல்ல ப யன்தர 

சரிகாரீகா தாபா காரீ கா காபாதா 

வல்லது சொல்லவுண்‌ டோ . உய்வுமுண்டோ 

ப தச்ாரீ காக்ாகர்‌ க்ப்கார்‌ சாதாசா 

செல்வமொ ழிந்திடும்‌ தேகம ழிந்திடும்‌ 

தச்ர்சா ச்ச்தபதா பதசாதா பகபபதா 

தேவ போ கங்களும்‌ சே தம்விளைந்திடும்‌ 

(மற்ற கண்ணிகளையும்‌ இது போல்‌ பாடவும்‌) 
இலக்குமி: செல்வத்துக்கு நிகரில்லை ம ற்றொன்‌ றென்று 
சொல்லத்‌ தடையேது கிடையாது (செல்‌) 
பல்வகையான புகழ்‌ மதிப்பைத்தரும்‌ 


பாறரிலுள்ளோர்க ளெல்‌ லோரும்‌ போற்றப்‌ பெறுஞ்‌ (செல்‌) 


பார்வதி: வல்லமை யல்லது சொல்லவும்‌ வல்லது 
புல்லறி.வாகு மன்றோ வேறு நன்றோ (வல்‌) 
வெல்லு வாருக்கின்று எல்லாஞ்சொந்த மென்று 
வேதமநு நீதி யோது மெதிர்‌ நின்று (வல்‌) 


47 


இராகம்‌ : மாயா மாளவகெளளை தாளம்‌ : ஏகம்‌ 
1 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) த்‌ 
நர்மதா, சூர்தாசரை மணாளனாக ஏற்கிறாள்‌.) ' 

ஆரோசை : சரிகமபதநிச்‌ 
அமரோசை :ச்நிதபமகரிச 


பல்லவி 
சரிகா. , மா, காரீ கரிசநி : /சா;சா; dz; வம்‌ / 
இவரே எ னக்கு தக்க. [நா தர்‌ /ஒளிஇரு / 
பதப்ப பபபம கமபம கரிசநி / 


கண்ணிலாரா னாலும்‌ எனக்கு மன்மதனாவர்‌. 


அனுபல்லவி 
பத பத பதபத பதநித பாபா 
சிவனுரு வெனவுடல்‌ முழுதும்வி பூதி 
மமமம மமமம கமபம பாபா 
திகழ்கிற தெனதிரு விழிபெருஞ்‌ சோதி 
பபபத நிச்ச்ச்‌ நிச்றிச்‌ நிதபா 
தவநிலை யுடையதி லிவரது கியாதி 
ச்நிதப பதபம கமபமகரிசா 
தன்‌ நிகர்‌ பவரிலை யெனுமொரு சேதி 
காம காரி: சரி காம காரிசரி 
சாற்றுவார்‌ களடி போற்றுவார்கள்‌ பணி 
யாற்றுவார்கள்துயர்‌ மாற்றுவார்களிது 
கககம கரிசரி ககக கரிசரி 


சர தஞ்‌ சர தஞ்‌ சர தஞ்‌ தவநிலை 


கறிசா மகரீ கககம கரிகம 

விர. தந்‌ தவசிந்‌ தனையுங்‌ குறையிலை 

தாபத நீ தநிசாச்ச்‌ ச்ரிச்ச்‌ 

சத்திய முற்றவர்‌ சற்குரு சொற்படி 

சாச்ச்‌ நிதபம கமபம கரிசரி 

நித்தந டப்பவர்‌ பக்திவி இப்படி 

ககக கரிசரி கககம கரிசரி 

தாரணிக்கு ளிப்படிப்பொ ற்பரிருப்ப. ரொப்புரைக்க 
காரணக ருத்தணக்குந்‌ தோணுதற்கிலைசொலற்குத்‌ 
கக கா கரிசா கககம ரீசச 

தட்டுக்‌ கெட்டுத்‌ தவறுது நாவும்‌ 

ரீசா நிநிசா ரிரிரிரி சசசா 

முட்டுப்‌ பட்டுக்‌ குளறுது யாவும்‌ 

பபப த நிச்ச்ச்‌ நிச்ரிச்‌ நிதநிச்‌ 

சர்ச்சன ரிவருடைய பொ ற்பதத்தை நானெப்போதும்‌ 
ச்ச்ரிச்‌ ச்நிதப பதபம கரிசநி 

அர்ச்சனைசெய்து துதிக்கு நற்றவ மொன்றுமே போதும்‌ 


(இ) 


இராகம்‌ : முகாரி 
(28ஆவது மேளகர்த்தாவரகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 


ஆரோசை : சரிமபநிதச்‌ 
அமரோசை : ச்நிதபமகரிச 


தாளம்‌ : ஆதி 
/400 


பல்லவி. 
நீ மமாபாபா நிததா சா 22 [ச்நிதா தப்பா / 
சூர்‌ தூசு : கண்ணொளி இழந்தோ.... னான்‌... /என்னை... / 
மபா தபா மகரீகாரீ ie 27 / மபதப மகரிச 
எண்ணிநீ நொந்தா. /யே... மாதே. /. 
(கண்‌) 
(அடுத்த வரிகளையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 
நர்மதா : அருமை கண வனீரே எனக்கு 
அருள்‌ செய்து சுகிப்பீரே சாமி (௮) 
அனுபல்லவி 
தா, ச்சா ரீரி க்க்ரீ ;ச்ரீகரீ /ச்நிதா சாசா / 


சூர்தா : மண்ணில்‌ உனக்கு வேறு / மாப்பிள்ளை /கட்டலையோ / 


7 ச்காறிசா ச்நிதா பாபா ;மமாதபா /மககறரிசாசா / 


புண்ணிய மின்‌ . நிபாவம்‌ / பொருந்திய / தித்தொல்லையே / 
ரீரிரீமாபமகரிசா ீறிமாபதா  /பா;;;. // 


பொல்லாங்கு . : இந்த (சொல்‌ நீங்‌ [கு 


ர க்ப்‌ // 


(அடுத்த வரிகளையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 


- 70 
நர்மதா : ஒருமைக்‌ கென்‌ மனம்வேறு ஒருவரையும்‌ நாடாது 
இருமைக்கும்‌ நீரே துணை யெனைக்கை விடலாகாது 
இடர்தரும்‌ என்னுடன்‌ வாரும்‌. 
சரணம்‌ 


. தபமாபமகா மகரீ கரிச௪ / 
சூர்‌ : புவியிற்‌ பழியை யடைதற்‌-குறிய / (பொல்‌) 


நர்‌: . இதுநற்‌ புகழைத்‌ தருமுற்‌ றிலுமென்‌ / (இடர்‌) 
நீதப தபமா பாமக மமகரி / 

சூர்‌ : புத்தியு மட்கியெ டுத்துஉ ரைப்பது i( பொல்‌ ) 

நர்‌: இக்குவி லுக்கிரை விட்டம லர்க்ணை /(இடர்‌) 
தாதத நீதத மபதப மகறிக / 

சூர்‌: பூதலமீதிது தீ. துதகாதது / (பொல்‌) 

நர்‌: : ஏளன மோதுத லேனிது வேளையில்‌ / (இடர்‌) 


(அடுத்த வரிகளையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 

சூர்‌ ்‌ புண்பட வும்பெரு நிந்தைத ருஞ்செயல்‌ (பொல்‌) 
நர்‌: இங்குச கம்பெற வந்துக லந்தனை (இடர்‌) 
சூர்‌ : புகழ்போ யிகழ்வா கவுமே செயுமோர்‌ (பொல்‌) 
நர்‌ : இனிமே மயிலோ சகியே.ன தனால்‌ (இடர்‌) 
சூர்‌: போதமும்‌ மானமும்‌ வாழ்பொருள்‌ மாநிதி 

யாவையு மோர்நொடி 8ழ்‌ பட ப்பு (பொல்‌) 
நர்‌: ஏகவை போகம தாகிய லீலையி 

லேயிரு பேரும னோகர மாயுற (இடர்‌) 


; நிதா ச்சா ச்நிதா தாபா /; மபாதபா / பமகா கறிசா/ 
சூர்‌ : புணர்ச்சியைப்‌ போ .. லுண்டோ /வே..தொரு /£....ங்கு / 
நர்‌: 'இன்னும்‌ தா. மத. மேனோ /எனைக்கூ /டி.ச்‌ சேகும்‌/ 

(அரு) 


குறிப்பு : இந்த இராகத்‌ தின்‌ அமரோசையில்‌ சுத்த தவதம்வே ற்‌ றுச்‌ சரமாக 
1 அன்னிய சுரம்‌) வருகிறது. 


fi 


49 
இராகம்‌ : ஆரபி தாளம்‌ : ஆதி 
ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) ப்‌ 
ஆரோசை: சரிமபதச்‌ 
அமரோசை: ச்நிதபமகரிச 
, ததத பா ,; நிமபமபா; /மாபததச்தப / மபமகரி சரீ / 
.தங்கள்திருப்‌ பாத மலர்த்‌ / தாள்‌। கழுவு... மித்தீர்த்தம்‌.. / 
ததத தச்தச்ரீ ச்நிதத பா; / மாபத தச்தப / மபமகரிசரீ 


கங்கை யிலு . .ம்‌ ய.முனையிலும்‌ காவேரியி... லும்மேலா.ம்‌. 


; தததபா ; நிமபமபா ; /மா பத தச்தப /மபமகரிசரீ / 


அங்கையிலே நான்கொண்டேன்‌ ஆனந்த மாய்‌ நி..ன்‌ே ற. ன்‌ 
; ததத தச்தச்ரீ ச்நிததபா ; /மா பத தச்தப / மபமகரிசரீ / 


இங்கெனது...... சிரந்தெளிந்தேன்‌ இடரெல்லா...ம்‌ போயின வே.. 


‘72 


50 
இராகம்‌ : பேகட தாளம்‌ : ரூபகம்‌ 
(88ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) - பப 
ஆரோசை : ச கரிகமபதபச்‌் 
அமரோசை: ச்‌ நீதபமாகரிச 
பல்லவி 
காமாபா ; தாயா ்‌ /தாரீநீ ;தாபா / 
மெச்சுவோ முனை மிச்சையா கிய தீ 
மா காமா ரீ கமபம /காரீசா;;; 1 
பிச்சை நீ. தரு. வாய்‌... / 
நிரிச்ரி நீ தப மக மரி / 
மே.தினி மி தினி லே. யினி 
அநுபல்லவி 
காமாபாததபாபா /ச்நிதாபாசா/ச்‌ா / 
நிச்சயமென்று செப்‌ பினை நின்‌ று சீ 
நிரிச்ரி நிச்‌ தப ககமரி / கமபதநீதபமகமரி / 
நீ.நிருவாண ம தா. யமு / தே.தருவா யிது வேளையில்‌ / 
(மெச்சுவோ) 
சரணம்‌ 
அநுசூயை : 
கமபாபா ;தாபா / நிரிச்ரிநீ ,தயமகதி; / 


மறைகளோ திய . /மூனிவரே சொல்லும்‌ / 


73 


-கமரீகா மாபா ரகாரீசா;;; / 
இதுவும்ஞா யம இரப்ப ல / 
தரிச்ரி நீ தப மக மரி / 
மான மி லா -மொழியோதினீர்‌ 
(மறைகளோ) 
நிதிச்‌ கா, ம்ரீச்ர ' /சாறிச்நிதா;பாசா / 
இறையு மீ நினீர்‌ முறையுமா றினீர்‌ / 
திரிச்ரி.நிச்‌தாபபச்ச்‌ / பதநீதபபமககமரி / 
எனையே நிருவாணமதா யிடவோது கிறீர்தகுமா / (மறைகளோ) 


குறிப்பு:- பேகட இராகம்‌, பியாகடை என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 
இராகத்தின்‌ ஆரோசை சகரிகமப தநீ தபச்‌ா என்றும்‌ வருவதுண்டு. 


இராகம்‌ : ஆனந்த பைரவி 


74 


51 


தாளம்‌ : ஆதி 


-20 ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) [£00 
' மூன்று தேவிகளும்‌ அனுசூயையைப்‌ பாராட்டுகின்‌ றனர்‌) 


அரோசை : சகரிகமபதபசா 
அமரோசை : ச்நிதபமகரிச 


சகாறிக ம பம 

நீ யே கற்புக்குரிய 
நிசகா ; ரிக பம கரி 
நீதி தனிற்பெரிய 


பதபா ; மா பச்ச்ச்‌ 
மாயா சம்‌ பந்தத்தினா 
பரிசா ; சா ச்நிதநிபம; 
லும்‌ 


சேயானார்‌ செய்பிழையைத்‌ 


பாபா ; பா பாதபமக? 
கதவ களைவது ட ] 


தேடி உனதருளை 

மாமா ; மா மாபம கரி; 
நாடி மூவரும்‌ஒன்றாய்க்‌ 
காகா ; காகாமகரிநி: 


கூடி இனியதுதி 


ட பப ரி 
பா, ப /.மாகரிச //. 
வள்ப திவிரதை 
/ சாப மக ரீசநி // 
வள்‌ மேன்‌ மையானவள்‌ i 
(நீயே) 
சரணம்‌ 
[ச்க்ரி; சா / நிநிச்ச்‌ / 
/லாயாம / லிந்ததினம்‌ / 
/கமபா; மா / கரிகம // 
தாயேபொ நுக்கவேணும்‌. 


சம வலு வு ரவு ரவு கவு 


75 


சாசா;;நிசா காரீ நி / 
TT துகை ௭ சரவனா வைகை கவல 
பாடி வந்தோமிங்கோடி // (நீயே) 


(மற்ற வரிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌.) 


2. நாவார நாங்களுரைக்க எங்க னாயகர்‌ 
நாடி வந்தார்கள்‌ போதிக்க கற்பைச்‌ சோதிக்க 
ஏவாது செய்யவில்லை யெய்தாறிருக்க வம்பை 
நோவாருலகிலுண்டோ நோக்கா திருத்தல்‌ நன்றோ 
நொந்தோம்‌ வாடி மன மெ 
லிந்தோம்‌ மிகுபுகழ்‌ மொ 
மிந்தோம்‌. உன தருகில்‌ 
வந்தோம்‌ பாதம்‌ 
பணிந்தோம்‌ (நீயே) 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ அந்தர காந்தாரமும்‌, காகலி நிஷா தமும்‌ 
அன்னிய சரங்களாக வருகின்‌ றன. 


52 


| _ இராகம்‌ : தோடி தாளம்‌ ப்‌ ரூபகம்‌ 
(8-ஆவது மேளகர்த்தா இராகம்‌) (அல்லியைத்‌ தோழிகள்‌ பாராட்டுதல்‌) 0/4 


ஆரோசை : சரி கமபதநிச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரிச 


்ல்லவி 


; நிநிச்‌ச்‌ா ; சா /சாரீசாதாபா ; 

பாண்டியக்‌ கு மாரியா... 

மாபா தா நீரீ நீ /சாா ;;; சர்சர்‌ 

ன பாவையல்லி /யே நல்ல 

சாரிகரிச-நீச்ரி ச்நி / தநிதாபாமாகாரிச' 

பட்டம்‌ பொருத்திஇம்‌ . / மதுரையை யாளும்‌ சென 

காரரீசா தாநீ /சா.74777 

மன்பமகாலம்‌ _... பாக்ய வல்லி ட FG. டக 

தததத தநிதத தநிச்நி ச்ச்சச்‌ சரிக்ரிசநிதநி தத்ர 


பலபல அரசர்கள்‌ பணிவொடு தருகிற பகுதிகள்பெரு அல்லியே 


ச்ச்ரிச்‌ நிநிச்நி ததநித யவ்பதப்‌ மமபம கமைரி ரிரிகரிசா தல 
பண்புறு மிங்கித சம்ப்ரம மிஞ்சுமின்‌ பம்பெரு ரஞ்சத மென்‌ சொல்லியே 


தபதநிதப பமகம பா / ரிசரிக ரிரிசநி. சரிசா 
பராக்ரம மிகுமல்லியே . / பராக்ரம மிகுமல்லியே 
சதா; தாதா; 


அல்‌ லியே, - (பாண்டி) 


53 


இராகம்‌ : செஞ்சுருட்டி தாளம்‌ : ஆதி 
(286-ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) (400 


ஆரோசை :த சரிகமபதநி 
அமரோசை : தபமகரி ச நிதப 
பல்லவி 


*கா,சரீ கககா கைகா /; ரிகா மகா /மாகாககமக / 
- மந்‌ திரி பவளச்‌ சேனை /. கேட்கும்கேள்‌ / விக்குப. தில்‌ 


; ரிகா மகாகறிசா ச௪நிநீ / சரிகசரி ; சீ; 

. வார்த்தைசொல்‌ ஞா.. ப.க மாய்‌... 

; சரிககரீசாசா ரீரீ /; ரிபமாகா ்‌ /ரிகாரீசா ME 

- இந்த.மது ரை நகர்‌ / அறுபது காதமும்‌ வாழ்ந்‌ 

சாசசசாரீரீகா பா கறி les; / ரிகமகககரிரி /சரி 

இருக்கும்‌ குடிகள்‌ சக /மா... க தா்‌ ச்‌ 
(மந்திரி) 


(மற்ற வரிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌) 


பவளச்சேனா : 


அம்பிகை கயற்கண்ணி அருளினாலே பிறந்த 
அல்லிராணியே கேளம்மா நம்‌ 

அரசுரிமைக்‌ குடிகள்‌ எவரும்‌ நல்ல செனக்கிய 
மாயிருக்கிறா ரம்மா. 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ சாதாரண காந்தாரம்‌ எப்பொழுதாவது 
பயன்படுத்தப்படுகிறது- 


78 
54 


தாளம்‌ : ஆதி 


இராகம்‌ : பியாக்‌ 7400 


.09-ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது) 
(அல்லி, தன்‌ மகன்‌ புலந்திரனை அழைத்தல்‌) 


ஆரோசை : ச கமபநிதச்‌ 
அமரோசை :ச்நிதபமக திச 


பல்லவி 
பதபம கறிசநி /சா; 72 ௪நி 
அருகினில்‌ வா.மக ரனே.. /.. நல்‌ 
எஈசகம பபநிநி க்‌ நிச்நித . /பமகரி 
அழகிய மதிமுக 7னே ௭ ரன்‌... 

சரணம்‌ 
மமகம பபநித ர்ச்சாச்‌ /ச்ச்சா 
திருமகள்‌ கலைமகள்‌ / செறிந்த / மதுரை 
நிநிநிநிநிநிதநி / ச்ரிச்நி / ததபா 
செழிக்கஅரசுசெய்ய //இனி நீஓ / குதுரை 
மமகம பபதிநி / தச்நித / பம பப 
பெருமை புகழ்செல்வங்கள்‌ / பெற்றிட / நல்லுரை 
பச்நிச்‌ நிதபம ்‌ /மதபம / கரிசநி 
பே.சினேன்‌ போயிருந்த / தெங்கோஇ / துவரை 


்‌ (மற்ற சரணத்தையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌) 

அமைக்க அழைக்க என அருகில்‌ வராமல்‌ 

அதற்குக்‌ காரணமான மொழி புகலாமல்‌ 

விழித்த கன்று நிற்கிற விதமெனஞ்‌ சாமல்‌ 

விளம்புவாய்‌ மகிழ்ந்துநீ.வருத்தங்‌ கொள்ளாமல்‌. (அருகில்‌) 
குறிப்பு : இந்த இராகம்‌ பேஹாக்‌.என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இந்த 
இராகத்தின்‌ அமரோசை சுரக்கோர்வைகளில்‌ கைதி நிஷாதம்‌, பிரதி... 
மத்தயமம்‌ ஆகிய இரு அன்னிய சுரங்களூம்‌ வருகின்‌ றன. 


55 
்‌ இராகம்‌ : சிந்துபைரவி தாளம்‌ : ஆதி 
(20-ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது) /400 


ஆரோசை : ச கமபதச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


கண்ணிகள்‌ 
அல்லி ; 
நிசகமபா,ட்‌ / பதபம / கரிசச / 
.- பவளமெங்கே வி /னளைறெது / பாவையரே / 
பபதபமமபம / ககமக / கரிசச / 


பாலகன்‌ ேே தர்வேண்டுமென்‌ ற / தாலதனைக்‌ /கொண்டுவர / 


கோழி 
நிசகமபா, ப / பதபம்‌ / கரிசச / 
கடல்கடந்தால்‌ / காணலாம்ப/ வளவனம்‌ / 
பபதப மம பம / ககக / கரிசச / 
காவலாயிந்த மதுரை /யாளும்மாத /ரசிஎழு / 
அல்லி; 
ட்தாததா , தநிதத / கமதநி [ச்ச்க்ச்‌ / 
- எவ்வளவு காததூரம்‌ / இருக்குதக்‌ / காடு. 
 நீறிநிறிச்‌ ச்க்ச்‌ / நிநிச்ச்‌ / தாபா / 
. யாவர்க்‌ குறியஇடம்‌ ஏ. துஏ / ற்பாடு / 
; பபாபபா தபபப / பதநிச்‌ நிதயா / 


. அவைகளின்‌ விபரங்கள்‌ /யா.வுமென்‌ /னோ.டு ர்‌ 


80 


ச்ச்ச்ச்‌ நிததப / மதபம / கரிசச / 
அணுவும்பிசகில்லாமல்‌ / அறைவீர்‌ / விரைவினில்‌ / 
தோழி 
; தாததா, தநிதத / கமதநி / ச்ச்க்ச்‌ / 
.. இடமங்கு செல்லவெனில்‌ /யாவர்க்குமா /கா.து / 
; நீநிநிச்ச்க்ச்‌ / நிநிச்ச்‌ / தாபா / 
. எண்ணூறு யோசனைக்‌ / குக்குறை /யாது / 
: பபாப்பா தப்பா /பததிச்‌ / நிதபா / 
- அடவியெங்கும்வண்டுகள்‌ / அலையுந்தப்‌ /பா.து. ரி 
சீச்ச்ச நிததப / மதபம / கரிசச / 


அங்குபோனால்‌ கொன்றுவிடும்‌ / அல்லிமாகே / கேளிப்போது /. 


குறிப்பு : இந்த இராகத்தின்‌ அமரோசையில்‌ சுத்தரிஷபம்‌ வேற்று சுரமாக 
(அன்னியசரம்‌) பயன்படுத்தப்படுகிறது. 


81 
56 
இராகம்‌ : காபி தாளம்‌ : இச்ரம்‌ 


(2-ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்பிரியாவில்‌ பிறந்தது) 13 


ஆரோசை :சரிமபநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


(அர்ச்சுனனிடம்‌ மனைவி சுபத்திரை கேட்கிறாள்‌.) 


சுபத்திரை ; ்‌ 

காம ககறிசா FE / நிசகாரிச / காமபா, // 

எங்கு செல்லுகிறீர்‌ /இப்‌,போதெ. [ழுந்து நீர்‌ // (எங்கு) 

அனுபல்லவி 

பபச்ாச்‌ா தநிபபமா / மபமகரிச / காமபா, // 
என்னாசை மன்னா.சம்‌ பன்னா.இந்‌ நாளில்‌ // எங்கு) 
அர்ச்சுனன்‌ ; 

மமப மகரிசா ; ; / நிசகாசா / காமபா, // 

வந்து சேருகிறேன்‌ /சென்று து / ரி.தமாய்‌ வந்து) 
பபசாச்‌ா தநிபாமா ... /மபமகாரி / ககமபா, // 
மா. தவ னாறின்‌ ௪ /கோதரி / கேளடி /(வந்து] 
- சுபத்திரை ; 
: பபகாமா பபமபா ம்‌ பச்நிச்‌ தநிதபா, 

. அங்கமி ரண்டுயி ரானதொன்றாய்நின்‌ நீர்‌ 
பபரீசாதநிபாபா /மபமகறரிச /காமாபா ன க 

ஆரணங்கே உன்னை நான்‌ . பி. ரி யேனென்றீர்‌ (எங்கு) 


(0) 


82 


பபகமபபமபா, /,பச்நிச்‌ தநிதபா; 
சிந்தையிற்சஞ்சலம்‌ சேர்ந்தது மே. னடி 

பபறீசாதநிபாபா / மபமகாரி / காமபா, 
தேவியுன்னவலை நான்‌ மறப்‌ பேனோடி /(வந்து) 


குறிப்பு: இந்த இராகத்தில்‌ கைசிகி நிஷா தம்‌அந்தர' காந்தாரம்‌ ஆகிய இரு 
வேற்றுச்‌ சுரங்களும்‌ (அன்னிய கரங்கள்‌) வருகின்‌ றன. 


83 
57 


இராகம்‌ : மத்தியமாவதி 
(22 ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது) 


(அர்ச்சுனன்‌ வருகிறான்‌) 


ஆரோசை :சரிமபநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிபமரிச 


பல்லவி 
சீரி நீரி / சறிசச நி நிபநிபபமம 
வந்தேன்‌ வந்த ன. முன்ன ரசுக்கு / 
/சாசா ; நீசா /ரிபாம ரீ மம றிரிசச 
குந்தேன்‌ மது ரா புரிரா... /ீணியே 
அநுபல்லவி 
; நிசரீமாமா மா /ரிமபா மா பாபாபா 
இந்து . . குல / மதில்‌ பிறந்திட்ட / 
பபநிபபமமமபம மரி / றிரிம ரிரிசசசரிசச நி 


தாளம்‌ : ரூபகம்‌ 
0/4 


இறைவியுனது எழுத்துக்‌ கோடி /விரைவிலுரிய இடத்தைத்தேடி 


சரணம்‌ 
்‌ ரிறிரீ ; சாரீ / சரிரிச நிசசநி நிப்பம / 
மீனாள்‌ பத /மலரைத்து திக்கும்‌ / 
பநிரிரிமா ;.மாரீ / ரிமபம ரிமரிச நிசரிச / 
மெல்லிவிஐ I /ய துரந்தர... ha 
; ரிரிமா ; மாரி. / ரிமபம ரிமறிச நிசரிச 
வேந்தர்‌ கப்ப /மீந்துதினம்து இ.... /.. 


சொல்லி மிக வணங்க நின்றிட 


(வற்‌). 


84 


நிமசறரிமா ; மாமா /நிமபாமாபாபாபா / 
தா ஒயர / சா. ட்சிசெய்யுமல்லி / 
சாமறா ஜிய / செளபாக்கியவல்லி / 
கேனார்‌ வெற்றி மா லைவீர வல்லி / 
ப்பி பபம மமப மமரி ட்றிறிமரிரிச சசரிசச௪ / நிச 


ஜெயமழுற்றடையமர்‌ மர்த்தனி  / நயமுற்ற வர்‌ தொழுசர்‌ ஐ... னி/ 


(வந்தேன்‌) 


இராகம்‌ : மோகனம்‌ 


85 


58 


தாளம்‌ : ஆதி 


“(6 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 
(அல்லி, அர்ச்சுனனைக்‌ கிருஷ்ணர்‌ சமாதானப்‌ படுத்துகிறார்‌.) 


ஆரோசை : 


சரிகபதச்‌ 


அமரோசை :ச்‌ தபகரி ச 


காபாகா ரீசாசா பாதா 
என்ன விதம்‌ சொன்னாலும்கே 
றீ ட சரிகாகப கார 
மாய்‌ மொழிநதேனிஙகுநிற்‌ 
ககபா ககபா ககபா தாபா 
இன்னமும்கோபம்‌ நீ செய்தால்‌ 
என்ன ௬மைகண்டும்‌ அன்பி 
கா), ரிசாரீ ; தததா 
நா யகனானல்ல 
கதபதாபாக ரிபகபா காரி 
நாளில்விட.... ழை 
ரீ ,;) ரிசசாசாசதபத 
, நாள்‌ வரை வரா திருந்த 
ரீகாரீரீ சாரீ, சதா 
நாடி வர ஏது நேரந்த 
சக ட்‌ சரிகா pi ர்‌ ச்‌ 


இனனும ஏ 


[சா 


/ ளேன்‌ இனி 


/சாசாபாதா 
. » 


கமனந்தா 


/ ததபாககரீ 
/ நன்னய மா 
/லாத வருக 
காடு தா 
வோ து 
/சா;; சரி 

/ கோ எவ 
/சா ;; சரி 
/தோ ௮ 
/சாட்ரர்‌ 
(தோ 

7 ரீ ச்‌ ட்‌ ்‌ 
னோ 


ச கரி ரகா) ி௪ 


(மேல்‌ நிஜ 
i சா ர்‌ ட்‌ 


ட்ளேன 


சா தாசாரீ 


ii 


/ மோ தஙகையே// 


/ காக இங்கே 


/சாரீகாரீ 
/ யரால்‌:இந்‌ 


ரகா ;; ரிச 
ளா லிது 


/ காகாகரிசரி 


/வளை விட்டு 


ச: 


i 


/ 
/ 


/ 
/ 


/400 


86. 


கய கபகபகப ர தபகரிச தசரி / 
இனியொருபிழைசெய்ய / இசையான ருகிலழை / 
(என்னவிதம்‌) 


அல்லி, அர்ஜுனன்‌, கிருஷ்ணன்‌ ஆகிய மூவரும்‌ பாடும்‌ பாடல்‌ : 
அல்லி -- என்ன விதம்‌ சொன்னாலுங்கேளேன்‌ 
அர்ஜுனன்‌: i இனிமேல்‌ நிஜமாய்‌ மொழிந்தேனிங்கு நிற்கமனந்தாளேன்‌ : 
திருஷ்ணர்‌:- இன்னமும்‌ கோபம்‌ நீ செய்தால்‌. நன்னயமாமோ தங்கையே 


அல்லி:- என்னருமை கண்டும்‌ அன்பிலா தவருக்காக இங்கே 

அர்ஜுனன்‌: நாயகனானல்லவோ துயரால்‌ இந்நாளில்‌ விடலழகோ 

அல்லி:- எவளா லிது நாள்வரை வராந்திருந்ததோ அவளை விட்டு நாடிவர 
ஏது நேர்ந்ததோ 


அர்ஜுனன்‌: இன்னுமேனோ கோபம்‌ 
இருஷ்ணன்‌:- இனியொரு பிழைசெய்ய இசையானருலழை 


அல்லி: என்னவிதம்‌ சொன்னாலுங்கேளேன்‌ 


இராகம்‌ : புன்னாகவராளி 


67 


59 


(8 ஆவது மேளகர்த்தாவாகிய அனுமதோடியில்‌ பிறந்தது) 
ச ஆரோசை :நிசரிகமபத நி 
அமரோசை : நிதபமகரி ச நி 


; சரிக றிகம கரிசா சாநீ 
- பவளக்கொடி மாதை நான்‌ 
நீ சறிகரிகம கரிசாசாசா 


வள்பாதா தி கே. சம்‌ வரை 


;ககாககா காரீகாகா 

- அவளுக்குள்ள அழகு 
/றிபாகமா பாபாபநிதா 

- அணுகிக்கண்‌ ணெ திரில்‌ 

; ககா ககா காரீசரிகா 

- அன லிற்பி றந்தவளும்‌ 
சரிகா ரீசா சாறிறிநீ : 

. மனதிற்‌ இசைந்த ப.ல 
்ணவண்டி குபா 

. எனை நத்தி அன்புகொண்டு 


; ககா ககாகாமாபபபா 


- தினமுற்றணைந்திடி.னும்‌ 


/; சாசரீச 
/ பார்க்கவேணு 
/; சாசரீநி 


1G நாக்கவேணு 


/; கபாபாம 


/ எவளுக்கு 


/; காபாமா 


. / அறையக்‌ கேட்‌ 


/; கபாபமா 

/. அல்லியிற்பி 
/; சரிகறிகம 

/. வடிவிற்‌.சி 5 
/; பபாபாப 

/ வகைகட்கி 
/; சபாமபா 


/ அவளற்பு 


/நீ ;; சா 
ரமே ௮ 
lems; 
/மே... 


/ காபமகரிசா 

/ மில்லை. யென 
/காரீசாசா 
/ட தனாலே 


/ காமகரீ சா 


/றந்தவளும்‌ 


/ கறிசாசறி நீ 


. / றந்தவளும்‌ 


/ பப பாபநிதா; ; 
a 


ணங்கயனு... 
/ ககரீசாசா 


தந்தெரிய 


யா 


ட அதல தல அத க லை தில்ல. 


(பளவக்‌] 


இராகம்‌ ்‌ பூர்விகல்யாணி தாளம்‌ : திச்ர ஏகம்‌ 


(63-ஆவது மேளகர்த்தாவாகிய கமனப்ரியாவில்‌ பிறந்தது) 13 
ஆரோசை :சரிகமபதபச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 

்‌.பாப பபம ககம கரிச / சசரி சநித சரிகா ; / 

ஏதுக்‌ கந்த சரப்பளியினால்‌ /இ றுக்கிக்‌ கட்டினாள்‌ என்னை 
ச்ச்‌ ச்ச்நி ததநி தபம / ககநி தபம கமக ரிகம ர்‌ 


வாதுக்‌கிங்கவெள்‌ வந்தெதிரிட்டாலும்‌ / வாங்குவாளோ பொருள்‌ தனையே 
(ஏது) 


2.பதப ச்ச்ச்‌ ச்ச்ரி ச்ரிச்‌ / ச்ரி௫க்ரிச்‌ ச்ச்ச்‌ ச்ரிச்‌ / 
கோட்டைகொத்தளம்‌ ஏறிகுதித்தனோ / கொல்லைவழிவந்து 
கன்னமும்வைத்தேனோ / 
ச்ச்ச்‌ ச்ரிச்‌ ததச்‌ தபத / நிதப பபம ககம கரிச / 
வீட்டுப்‌ பொருள்களை கொள்ளையுமிட்டேனோ / வேடிக்கைகாட்டினாலும்‌ 
/ . இப்படி தானோ 


(மற்ற கண்ணிகளையும்‌ 2-ஆவது ஸ்வர அமைப்பில்‌ பாடவும்‌.) 


3.ரத்தத்திமிரினால்‌ செய்திட்டமதமா / ராஜ குலத்தில்‌ பிறந்த மேல்‌ பதமா / 
இத்தரைமீது பெண்களுக்கு இதமா எள்ளளவும்‌ எண்ணாமலிருந்த விதமா 
(ஏது) 


4. தாதி பெண்டுகளும்‌ தானுமொன்றாய்க்கூடி / சம்ப்ரமமாகச்‌ சந்தோஷம்‌ 
கொண்டாடி 
ஓதிக்‌ கேட்டு வாங்க உன்னைவிட்டாளோடி/ உன்கையில்‌ . நான்தர 


மாட்டேனோடிப்போடி (ஏ.து) 


61 
இராகம்‌ : மோகனம்‌ தாளம்‌ : ஆதி 
(28 ஆவது மேளகர்த்தாவாகிய : அரிகாம்போதியில்‌ பிறந்தது) /400 
ஆரோசை :சரிக பதச்‌ 
அமரோசை :ச்தபகரிச 

பல்லவி 
சரிகா ; தப கபகறிகரிச.த /சா ; தட /கக தப கரிசார! 
ஆகா இதென்ன காட்‌ /ச அதி /யற்பத மாட்சி 

அநுபல்லவி 

பதச்ச்‌ தச்தப கபதப கபகரி (2) 
அழகுப்‌ வளமது விளைகின்ற வனமிது / (ஆகா) 

சரணம்‌ 
இததத ச்ச்‌ ச்ச்‌. - அச்றிச்‌ தச்தப / 
சாகைகளெல்லாங்கொடி சன்னல்‌ பின்னலாய்‌ படர்ந்து 
பதச்த தச்‌ தப / கபதப கபகரி / 
தழைத்துச்செழித்து ஒங்கி சார்ந்துஎங்குமே நின்று (ஆகா) 
சரிகரிகககக கப தப கபகரி / சரிகபகரிச த. / சாககதபகரி // 


அமரர்களதிபதி யெனுமுயர்‌ வகபதிஅதிசயமுறுவன மும்‌.அரனின்‌ தோழன்‌! 


90 


(இதே சுவர அமைப்பில்‌ அடுத்த வரிகளையும்‌ பாடவும்‌.) 


அளகை நகரிலொரு குளமருகிலுள அதிபறிமனவனமும்‌ ௮ திகாலையில்‌ 
இமைய மலையரசன்‌ உயர்‌ தவமதில்‌ வருமிமிறையவனெழில்‌ வனமும்‌ 
இன்னும்‌ யோகியர்‌ 


இருடிமுனிவர்‌ தவ மறையவர்‌ நிறைபெற விசை பெற மிகு வனமும்‌ 
இதற்கணையோ 


ககக கககக ரிகபஃ பாபா 

இமிர நீங்கசூறியன்‌ சேர்‌ ந்திடுங்காலே 

தாத தப தத பதச்‌ த காசா 

செங்காடு தீப்படர்ந்‌ தெரிவது போலே 
கததத ரிச்ச்ச்‌ சாச்ச்‌ தபதா / 
நமது விழிக்கு மனம்‌ நாடுவ தாலே 

சாச்ச்‌ தபபத கபதப கரிசத 


நாகறிகமிது காணக்காணமென்மேலே 


௭1 


62 
தாளம்‌ : ஆதி 
இராகமாலிகை க்‌ 
ம த ம்ம்‌ 
$$; சநிசாரீ, கமப 
.. சந்தரமத. 
கரீசா, பம பச்ச்நி தபமக 
னன்‌ . நல்ல தோகையர்கள்‌ காணில்மிக 
மதபம கரிசநி சாரீ, கமப 


ஆசை கொள்ள லாஃய சுந்‌ தர மத. 


கம்பம்‌ பமகறரி.கமபம பமகரி 

சந்ததமி வனரு கி ருந்தானு போது மெனக்கு 

கமபம பமகரி கமபத பா பம 

சந்தோஷ முண்டாகு மென்‌ மேலும்‌ . சிறு 

கமபம பமகரி கமபம பமகரி 2 
தையல்‌ என்னை கூடிச்சேர மெய்யாக எண்ணி வந்தானோ 
கம்பம்‌ பமகரி கமபத பா பம 

ஜால வித்தை யாடுபவன்‌ போலும்‌ . வந்து 

கமபம பமகரி கமபத பா பம 

சார்ந்து இங்கு நேரில்‌ நின்றதாலும்‌ . சேரா 

கமபதடா பமகம பா; பம 

மலும்‌ .. ஆனதா லும்‌ . அன்பி 

மதபமகறிசதி சாரீ, கமப 


னா...ஜும்சுந்தரமத.. 


‘92 


அஆனந்தடைனி 
௪௪ கரி கக மம பத பம கரி சநி 
பத்தரைமாற்றுப்‌ பொன்னைப்‌ திக்கு மிவன்‌ தேவகாந்தி 
பபபப ச்ச்ச்ச்‌ நிச்க்றி சச்ச்ச்‌ 
சித்தஜலுரு வெடுத்துத்‌ தேடியிங்கு க்ப்‌ 
சாரீசாசாச்நிதநிபாமா 
இத்தி னந்தணனிமை யாக 
மாதா பாமா அாறரீ காமா 
என்னிடத்தில்‌ வ ந்து நின்றான்‌ 
பாபா பாமா பாபா பாபா 
சிந்தையில்‌ மைய லாகுது 
மாதாபாமாகாரீ காமா 


மிஞ்சி யென்‌ மேனி நோகுது 


பா, நிதாபாபாபாபாபா 


வந்த கோபம்‌ மாறினது 


கா,மபா மாமா காரீகா 


த எண்ண மானது 

மா தெனைப்‌ பார்‌ த்து கொண்ட 
பா, நிச்‌ நீ சா;;; 

மாமயல்‌ தீர்ந்து 

சாரீ காரீ காமா பாபா 

மஞ்ச மீதில்‌ ரஞ்சிதமாய்‌ 

மாதா பாமா காரீசாநீ 


இன்‌ றணைந்து சேகுவேனோ 


93 


சா,ரிகாரீ;கமபாமா பா? பம 
இந்‌ த மன்னன்‌ யார்தெரி யேன்‌ இவ்‌ 
திரிறிசாச்நிகா தநிபாப்ம 

இருள்‌ செறிநதிடும்‌ வேளையிலேவொரு 


பச்ச்ச்‌ காநிப மமபம கறிகம 


வருமறிந்துகொள்ளாமலுமே வரு 


பாறரீசாசா ச்நிகநிபாமா 
rc ரவககரை, 
என்கண்‌ கண்டன்‌ பங்கொள்ள 
பாதா நீபா மமகாரீ சநி 


தன்‌ சொந்தம்‌ பெண்டென்‌ நிங்குள்ள 


ரீ, ரிச்றுநிதா தநிபாபம 
ஈடெவர்‌ பொற்புக்கெதிரென்று 
சா, சசாச்‌ நி தநிபம்கரிச நி 

தாடி டிலொப்பும்‌ பொருளின்று 


ரீ, றிசாச்ச்‌ தாகுநிபாபம 
எது காரணமோ கெரியாதிது 
சா, ச்ச்ாச்நி தநிபம கறிசநி 


சூது கானிட மேவர மானது (இந்த) 


தீ ரீச்ாசாச்நிதநி பாமா 
இச்சைப்‌ பட்டுக்‌ கெட்டது நெஞ்சம்‌ 
பாசா நிதபா மாபம கரிசநி 


நச்சுப்‌ பற்றக்‌ கட்டுது கொஞ்சம்‌ 


காரீசாநீ 
விடம்‌ வந்த 


/ (இந்த) 


/ (இந்த) 


/ (இந்த) 


/ (இந்த) 


பரீச்சாச்ச்‌, :. நி தாதி பாப்ப 
எனக்கிணக்கமு முரைக்க முற்பது 
பசாநி தாபப மபாம கரிசநி 
ப்பத்‌ அட பல்க்‌ விசிக 


மனக்க லக்கமும்‌ விளங்க நிற்பவள்‌ 


பசச்ச்‌ தநிபம பச்ச்நி தநிபம 

இமயவரு மிவிடம்‌ வரவெனில்‌ மிகுபயம்‌ 
பதநித தநிதப மபபம கறிகம 

அமைவர்க டினமிரவில்‌ வருமிவ னிருதயம்‌ 


சரணம்‌ 
பைரவி 
; பதநீதா பதமா பாபா பதா நிதா 
. அந்தர உல கத்தை யாளும்‌ இந்‌ 
; தநீச்ரீ சாச்‌ாாசாச்‌ா h ச்நீரிச்‌ா 
தன்னி திம்மி 
. அழகிய கிரணங்கள்‌ பொழியுஞ்சந்‌ 
; தநீச்ரீ க்ம்க்ரி சநிதா  தநீச்ரீ 
. எந்தமா இ.னை. யு.மி. _.னக்குந்தந்‌ 


“தநீச்ச்‌ா ச்நிதா பாபா ; மபாதபா 
வ்கி 


எனக்கென்‌ றயன்படைத்து . விடுத்தசுந்‌ 


/ (இந்த) 


/ (இந்த) 


நீச்‌ாசாச்‌ாா 
திரனோ.. 
நீதாபா; 
திரனோ 
ச்நிதாபாபா 
திரனோ.. 
பம்கற்க ம்பம்‌ 


தரனோ .. / (இந்த) 


95 
வள்ளிதிருமணம்‌ - நாடகப்‌ பாடல்கள்‌ 
63 


இராகம்‌ : எதுகுலகாம்போதி - தாளம்‌ : மிச்ரசாபு 
(28-ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) [300 


ஆரோசை : சரிமபதச்‌ 
அமரோசை :ச்நிதபமகரிச 


*பதச்‌ா.சா / பதச்‌ தபமா 

- ஆ.லோலம்‌ / ஆ..லோலம்‌ 

7 மப தா பம / சரிகரிரிசா 

. ஆ.லோலம்‌ /ஆ.லோ.லம்‌ 

; சரி மாமா / கமப பாமா 

. ஆ-லோலம்‌ / ஆ... லோலம்‌ 

மப தாமா / பததசாச்‌ா 

- ஆ.லோலம்‌ / ஆ.லோலழ்‌ 

, பபததச்ச்‌ /பதச்பமகா 

. சிச்சிலிகாள்‌ / காக்கைகள்‌ 

.. சசரிமா / சரிக கரிசா 

்‌. செம்பருந்து /கூட்டங்க.ளா 

, சரிம மமம / கமப பபமா 

. பச்சை நிற. / மயிவினங்காள்‌ 

கம பாபம / மபதபாபத 

. பண்ணிசைக்கும்‌ / குயிலினங்காள்‌ 
சா,;; சற; 

சோ... சோ... 
சா; 
சோ.. 


(மற்ற கண்ணிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌.) 


55 


மரங்கொ த்திக்‌ குருவிகளா 
மாடப்‌ புறாவினங்காள்‌ 
கரந்தரப்‌ பக்ஷிகளா 
சம்பங்கிக்‌ கோழிகளா 
சோசோசோ 
கூடுகட்டும்‌ தூக்கணங்காள்‌ 
கொற்ற ராஜாளிப்‌ ப்க்ஷிகளா 
பாடும்‌ வானம்‌ பாடிகளா 
பைரி நாண்‌ வெண்‌ கொக்கனெங்காள்‌ 
கொண்ட லாத்திக்‌ குருவிகளா 
கூடிவரும்‌ பறவைகளா 
நண்டு தேடும்‌ உள்ளான்‌ கனா 
தாகண வாய்ப்‌ புள்ளினங்காள்‌ 
சோசோ சோ. 


97 


64 
இராகம்‌ : செஞ்சுருட்டி தாளம்‌ : க 
்‌ 4 


(6 ஆவது மேகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 


ஆரோசை : தசரிகமபதநி 
அமரோசை : தபமகரிசநிதப 


நாரதர்‌ : 
யபாபயாமாகா; கா ; கா; மாகா. / 
வண்டு விழி / கண்‌ டுமொழி.. / 
கா ;கா ; மாகா [ரீ ; சா ; சரிகரி / 
த்‌ ஜில்‌ ப... சீ 

; கமசரிகாசாரீ / சா சநிதா நிதபா 
வாழ்ந்திருக்கும்‌ 'நாடெதுசொ.ல்‌ 
சா ; ரீ ;கமகா சா; ;த நிசறி /கம 
கோ...... Fs oss / . (வண்டு) 


(மற்ற வரிகளையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 


வள்ளி: வேள்வி மலையோரத்‌ இலே சுவாமி 
மேவிய சிற்‌ றார்‌ தென்பார்‌ சுவாமி 


நாராதர்‌ : கந்த மலர்‌ இந்துமுக சீரோ - உந்தன்‌ 
குந்தை தாய்‌ தங்களுக்‌ கென்ன பேரோ 


வள்ளி : தந்‌ த பேரோ நம்பிராஜன்‌ அவாமி எந்தன்‌ 
தாயின்‌ பேர்‌ நங்கை மோகினி சுவாமி, 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ சாகாரண காந்தாரம்‌ எப்பொழுதாவது பயன்‌ 
பதி த்தப்படும்‌. 


65 
இராகம்‌ : 'பிலகரி தாளம்‌ : சாபு 


(29ஆவது  மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) /3200 


ஆரோசை : சரிகபதச்‌ 
அமரோசை :ச்நிதபமகரிச 


(நாரதர்‌ வள்ளி உரையாடல்‌) 


நாரதர்‌: தக யா; தா; // ச்‌, சா, /ச்‌்ா;ச்நி நித // 
பரு /வ கா. லத்தை /வீணாம்‌ // 
தா; தறி /ச்‌)ச்நிதப // தாபா, /தப மக ரீ; i 
பா [ழா க்கி // விட /லா மோ i 
கப தா /ச்ரா ;; ந ட ததி ls; 77 il 
அம்‌ மா 
வள்ளி: ததத /க்ா; 9; ச்ச, ச்‌, /ச்நி நிதபா; 1 
மரு /விய /விதி (தன்‌. னை il 
பப தா; பாபா /பாதபரு /பப மகரி; i 
மா [ற்ற எவ /ராலா [கும்‌ i 
கப தா ரசா; ; dS ர li 27 i 
முனி /யே 


(மற்ற அடிகளை இதேபோல்‌ பாடவும்‌) 
தா: விதிவிதி யென்ப தெல்லாம்‌ 
வீண்‌ வார்த்தை யல்லவோ . தாயே 


‘99 


வள்ளி:  விதியென்ப தொன்றில்லா விட்டால்‌ 


தெய்வமும்‌ தானேது முனியே 
நா: பாலுண்டு பசியாற : 
காலம்‌ ஒன்று வேண்டுமோ: தாயே 


வள்ளி : பாலோ டாயினும்‌ கால 


 மறிந்‌ துண்ண வேண்டுமே . மூனியே 
தா: காலிருந்தும்‌ நடக்கக்‌ 
கருதாம லிருப்பாரோ. தாயே 


வள்ளி: காலம்‌ தனக்‌ கிசைந்த 


கோலமல்லவோ வேணும்‌ - முனியே 
நா: கழுகு மலை முருகன்‌ 
'கெளரவம்‌ தெரியுமா தாயே 


வள்ளி: செழுங்‌ கதிர்‌ வேலவனைத்‌ 


தெரிந்து செய்வ தென்ன முனியே 
தா: விண்ணாடர்‌ குறை தீர்த்த 
வேலாயுத னல்லவோ தாயே 


வள்ளி : பெண்ணாள்‌ என்னிடத்தவன்‌ 


பெருமை யேன்‌ பேசுக நீர்‌ முனியே. 


100 

56 
இராகம்‌ : அடாணா தாளம்‌ : ரூபகம்‌ 
(29ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) 0/4 


ஆரோசை : சரிமபநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதாபமபகாரிச 


(சுப்ரமணியர்‌-நாரதர்‌ தர்க்கம்‌) 
சுப்ரமணியர்‌: பா பபமக மாபாபா /பாதாநீ பாபாபா 
மார்க்‌ கத்திற்‌ கண்டக /னிதனக்‌ குற்ற சி: 
பா ரீ ச்சா, தநி ்ச்‌்ா;;;சாச்‌ா 


லாக்‌ இயமென்னமுனி (யே அதை : 


நாரதர்‌: சாரீசா நீசாசா / பாதாநீ பாபாமரி 
நோக்கும்‌ பொழுதே / புலனுக்‌ கெல்லாம்‌ சுவை 
; மரீ மரீம சரீ (சா; / 
தரும்‌ தீங்‌ கனி யே / 


(மற்ற அடிகளை இதேபோல்‌ பாடவும்‌) 
சுப்ரமணியர்‌: வல்கள்‌ கண்டால்‌ இந்நேர மதைப்‌ பற்றி 
பக்ஷிதிடாதோ சொல்வீர்‌ 
நாரதர்‌: பக்ஷிகள்‌ கண்டால்‌ பறந்தோடும்‌ ஆகையால்‌ 
பக்ஷமுடன்‌ சொல்லுவீர்‌ 


குறிப்பு:- இந்த இராகத்தில்‌ சா தாரண காந்தாரமும்‌ கைசிக நிஷா தமும்‌ 


அன்னிய சுரங்களாகப்‌ பயன்படுகின்‌ றன. 


்‌ இராகம்‌: பிலகரி 


101 


தாளம்‌: ஆதி 


(29 ஆவது மேளகர்த்தாவாகிய .தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது) /400 


ஆரோசை: சரிகபதச்‌ 
அமரோசை: ச்‌ நிதபமகரிச 


கா) பாதா ச்நிதா ;ரீ 
ஆய லோ ட்டும்‌ பெண்‌ 


'தரீ ச்ச்‌ -தூரீச்‌ாச்‌ா தா 
ஆ.வியே என்‌ னாருயிர்‌ ௪ 


பதா நிதா பா, பபா பா; 


பா வியே மலர்‌ கணைகள்‌ 


பல்லவி 


/சா;;; 


[நீ ச்நி தாபா 
/ஞ்ச&வியே 


/பதா நிதாபா 
/ தூ வியேவாட்‌ 


/;; தபமக 


அ.டி. 
/ தரிச்‌ நிதா பப // 
/ மன்மதனென்னும்‌ // 


/ பபமக மகரீ // 


/டுகிறாள்‌ கண்ணே // 


102 
68 
இலங்கா தகனம்‌ நாடகப்‌ பாடல்‌ 


இராகமாலிகை க்‌ த்ய] ஆதி 
இராமர்‌ . அனுமானை தூது அனுப்புதல்‌ /40.0 


ஸ்ரீராகம்‌ 

ச்‌, நீ, பததி பாமா றிமா /ரீ, சா, நிச /நிமறரிச ரிமபநி 

நீ போய்‌ உரைப்‌ பாய்‌ அனு /மா னே நான்‌ / சொன்ன தாகவே 
ரீ, ரிரிரிநி ச்ரிச்நி பநிசரி /சா, நீ, பப / நிநிபம நிமபநி 

நீ யாரென வேஅவள்‌ வினவிடில்‌/ ஹீ ரா கவ /தாூதுவன்‌ நானென்‌// 


சரணங்கள்‌ 
தன்யாசி 
; மபா கமா பநீ ரிச்நிதப /பநீ ச்சீ [சாரி நீசா 
முனி ஒருத்‌ தன்‌ யாசிக்க முடி யாத, / தாட்‌ கையை // 
; சீகா நிசா சரீ ச்நிதபா /; மபா அமா /பநிறிச்‌ நித யா .' 


பனி போல்‌ விழ அடித்தேன்‌ / பகருவாய்‌ /அவ்‌ வித த்‌ கதை/ 


மோகனம்‌ 
கர பதா சு, ச்சா; (தர ச்சா / சாத ஜிச்தபத.. 
பா ரமபோகன மில்லை / பாகு மென்‌ / றான்‌ வில்லை i 


தகா ரிச்‌ தறிச்‌ தபதா, தசா தபா /கா, பதச்௱, 
நேரில்‌ ஓடித்‌ தெரிந்‌ தேன்‌ /நிகழ்‌த்துவாய்‌ / இந்தச்சொல்லை // 


103 


கானடா 
தீப காம தா, தாதா, /;தநீ ச்சா 
கொடுங்‌ கான டா துவர / கூடா தென்று 
;மதா தாத தா தநீநீ, // நிர ச்நிப 
நடுங்‌ கினாள்‌ வா வென்றேன்‌ / நகைத்‌ தாள்‌ 


க்மாசு 


;சாநிதா பாதப்‌ 


கானில்‌ துக்கமா சுகமா 


ப ததப தறிசா, 
நானும்மை பி. றி.. னேன்‌ 


மா கமா 


தோடி 


ரச்நீ தபா தநீ ச்ரிசா 
தீய விரா தகன்‌ 


நிக்‌ நிசா ச்‌, நிதாநீ 


மாய அவனை வதைத்‌ 


வசந்தா 


; சமா கமா தாமா தாநீ 


மானை பிடித்‌ தென்‌ வசந்‌ 


;சாச்‌ சாநி தாமா 


மகமா, 


/;காம பதா 
/ எது வந்‌ 
/; பதா நிசா 
/நா தா 


/; ச்றிக்ஈறிச்‌ 

/ எழுந்தோடி 
/சா,ரி நிதபா 
/ தோ மென்று 


/சா, நீ, தா 


/தாவெ னக்‌ 


தாநீ /; நிச்நி தநித 


தேனை ராவ ணன்‌ கொண்டு /போ னான்‌ 


நாயகி 


்ரிமா பதா தறி சாறிச்‌ நிச்பா /; ரிமா பதநி 


நாயகி. ச, 


தையை/ நான்‌ தேடச்‌ 


/சாநி நிச்நிபா 
/ நான்‌ சொல்ல i 
/ பாப மபநிபக 


/ அப்போது மெல்லர்‌ 


/;தா தாதா 
ரதா லென்ன / 
/ நிதா பாமகம. 


/ என்று சொன்னதை // 


/ச்நீ தா, தா 

/ னாள்‌ நாங்கள்‌ அப்போ 
/ தபகமா தபத 

/ சொல்லி இப்போ/ 


/்மா, தா, நீ 
லே// 


/மகதம கரி சா 


கேட்ட தா 


/ ஆன தினாலே // 


/ மபதப்‌ மரீச 


/ சொன்ன தாலே // 


104 
ஸ்ரீராகம்‌ : 
(22ஆவது மேளகர்த்‌ தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது.) 


ஆரோசை :சரிமப நிச்‌ 
அமரோசை ச நிபததி.பமறிகறி௪ 


தன்யாசி : 
(8ஆவது மேளகர்த்தாவாகிய அனும. கோடியில்‌ பிறந்தது.) 


ஆரோசை :சகமபநிச்‌ 


அமரோசை ச்‌ நிதபமகரிச 
மோகனம்‌ : 
(28 ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 


ஆரோசை 2: சறிகபதச்‌ 
அமரோசை 2ச்‌ தபகரிச 


கானடா : 
(22அவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது.) 


ஆரோசை :௪றிகமதாதிச்‌ 


அமரோசை -ச்‌ நிபமகாமறிச 
கமாசு : 
(28ஆவது மேளகர்த்தாவாகிய அறிகாம்போதியில்‌ பிறந்தது.) 


ஆரோசை :சமகமபதநிச்‌ 
அமரோசை -ச்நிதபமாகறிச 


“105 
தோடி : 
(8ஆவது மேளகர்த்தா .இராகம்‌) 


ஆரோசை :சரிகமபதநிச்‌ 
அமரோசை ச நிதபமகரிச 


வசந்தா : 
(17 ஆவது மேளகர்‌ த்தாவாயெ சூரியகாந்தத்தில்‌ பிறந்தது.) 


ஆரோசை :சகமதநிச்‌ 
அமரோசை :ச்நிதமகரிச 


நாயகி : 
(22ஆவது மேள்கர்‌ த்தாவாயை கரகரப்றியாவில்‌ பிறந்தது. ) 


ஆரோசை -சரிமபதநீதபச்‌ 
அமரோசை -ச்‌ நீ தபமறிகாறிச௪ 


106 
69 
பவளக்கொடி நாடகப்‌ பாடல்‌ 
இராகம்‌ : கல்யாணி கானம்‌ : ஏகம்‌ 
“(65 ஆவது மேளகர்த்தா இராகம்‌) 7/4 
ஆரோசை :சரிகமபதநிச்‌ 
அமரோசை :ச்நிதபமகரிச 


(அர்ச்சுனன்‌ இறந்ததுபோல்‌ மயங்கிக்கிடக்க கிருஷ்ணன்‌ அவன்‌ மனைவியாக 
மாயக்கிழவி வேடத்தில்‌ பவளக்கொடியோடு உரையாடுதல்‌.) 


பவளக்கொடி: ;நிநீ Af காகா கா; 
என்ன விதி வந்த து 
கதா பபா கதபம கறரிசா 
ஏன முது புலம்பு வது 
; ச்சா ச்நீ ச்நீச்‌ தபமக 
அன்ன தெதனக்குச்‌ சொன்‌ னால்‌ 
கநீத கதபம கரிநிரி கா; 


அவதி தொலைப்‌ பேனின்‌ னாள்‌ 


மாயக்கிழவி : க்கா கமா பாபா பா ; 
வண்டு கடத்‌ ததா லே 
கதா ப்பா பாமா கரீக 
மண வாளர்‌ செத்த தாலே 
சாரீ ச்நீச்‌ நிதா, பதா, 
அண்ட இடமோ இல்‌ லை 
ச்நிய காபம காரீ கா ;// 


யார்தணிப்‌ பாரிந்த தொல்‌ லை / 


பவளக்கொடி: 


மாயக்கிழவி: 


பவளக்கொடி 


107 


எந்த வூ ருங்களுக்கு 

இங்கு வந்த தெதற்கு 

அந்த விபரமுறை 

அன்பா யெனக்கு உரை (எந்த) 


தூரம்‌ வடக்கே வாசம்‌ 

துவாரகை எங்கள்‌ ே தசம்‌ 

பாழும்‌ பசியால்‌ நொந்தோம்‌ 

பஞ்சம்‌ பிழைக்க வந்தோம்‌ (தூரம்‌) 


புருஷனைப்‌ பிழைக்கச்‌ செய்வேன்‌ 
போன பிராணன்‌ வரவுஞ்‌ செய்வேன்‌ 
கருதிச்‌ சோகிக்க வேண்டாம்‌ 


கண்கலங்கி நோக வேண்டாம்‌ (பூரு) 


108 


சுலோசனா சதி நாடகப்‌ பாடல்கள்‌ 
70 
இராகம்‌ : மோகனம்‌ தாளம்‌ : ஆதி 


(28ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்பேர்தியில்‌ பிறந்தது.) / 400 
ஆரோசை : சரி. கபதச்‌ 
அமரோசை :ச்தபகரிச 
(இந்திரஜித்‌ திக்விஜயம்‌ முடிந்து இளைப்பாறும்போது பாடுவது.) 


பல்லவி 

;சாச்‌ ச்ரீசா தா பா; (;காதாபா / பதாபகாரீ 
கற்பக வன மித. ற்‌ / கொப்பெனச்‌ / சொல்லுவது // 
_ சாச சரீ சா; தா; / சா; பகதப / கரிகபதா ; 
தப்பித மா க: முடி யும்‌ இந்திர லோக// 

அனுபல்லவி 
; கா பதா சாரீ ரீரி /0 ச்காறிசா /௪தறிச்‌ ததா / 
அற்பு த மிது போலே / அவனியில்‌ / இடை யாது i 
; ச்கா ரிச்‌ சாதா பா; தா தாபா. /காபா தாசா. . / 


ஆ னால்‌ இங்குவற்ணிக்க /'ஆ காது. /உவமை யேது // 


சரணம்‌ 
; கா கபதப கபதப கறிசா / சரிகா ரிகபக 
ஆதவ னொளி பு கஇலை நெறியும்‌ / அதனால்‌ மிகுதிய 
lum; ; 5 // 
/தாய்‌. // 
;கா கபதப கபதப கரிசா / சரிகா ரிகபக /பா; 


த த 


€ தளநிலை பெறுகளிர்செறியும்‌ / கண்டோர்‌ களெல்‌, / லாம்‌ /7/ 


‘109 


'காக காக கா ரிகபக பாபா 


ஆசையினோடிருந்து வசிக்கவேநினைப்பார்‌ 


தாதத நீறிறி தரிச்ச்‌ தபதா 
பேசும்‌ களிமொழிகள்‌ பேணியும்‌ வியப்பார்‌ 


/ தாத தாத தா 
/ அகன்றுபோகமுடு.. / 
/பதச்த சாசா 
யாதுளந்‌ திகைப்பார்‌ 
/) கச்சா தததத 
/ பிரியமுடைய 
/பததபட கபதச்‌ // 
/ உறரிமையீ தென்‌ றுரைப்பார்‌ 


(மற்ற சரணத்தையும்‌ இதே போல்‌ பாடவும்‌) 


மலர்க ளெங்கும்‌ புஷ்பித்து மணங்கூடி யொருமித்து 


வருதல்‌ கண்டு பிரமித்து மனமுஞ்சந்‌ ே தாஷித்து 


மாலயனரனுறை யிடமிதுவோ கானகந்தர்வர்‌ 


போல்ப வருறை விடமல தெதுவோ தெரியவில்லை 


மாரனுக்குரிய அஸ்திர சாலை போலே 


வனப்பு மிகுந்து காட்சியாகு மென்‌ மேலே 


சரிதனை வர்ணிக்க ஆமோஎன்‌ னாலே 


சேடனுஞ்‌ சொல அஞ்சுவான்‌ 
ஈராயிர நாவி னாலே.(கற்‌) 


110 


71 


இராகம்‌ : காபி தாளம்‌ “ ஏகம்‌ (இச்ரநடை) 
(ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்ரியாவில்‌ பிறந்தது.) 


ஆரோசை : சரிமபநிச்‌ ன்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 
(சுலோசனா தோழிகளுடன்‌ நந்தவனத்தில்‌ பூக்கொய்தல்‌.) 
I பல்லவி 
நிநிச றிரிம ப்பட பநீ 
வாருங்கள்‌ மாமலர்‌ கொய்ய லாம்‌ 
பநிப மரிச நிரீ நிசார்‌ 
மாலைச்செண்டு பந்து கொய்‌ யலாம்‌ 
அனுபல்லவி 
பபப பபம பாதி சா, 
நேரும்‌ சகிநீங்க ளென்‌ னோடு 
பநிப மகரி நீச ரீ, 
நேச மிகுந்திடு மன்‌ பொடு 
பநிப மகரி நீநி சா, 
நீங்‌ காமலே மகிழ்ந்தின்‌ பொடு 
சரணம்‌ 

பப்ப பநிம பநிநி நிநிச்‌ 
மல்லிகை பிச்சிகற்பகம்‌ தேவதா ரம்‌ 
நிச்ரி ம்க்ரி நிநிறி . சா, 
வாசமிகுந்த ஜாதி ரே ஈஜமந்‌ தாரம்‌ 
பபப ச்ச்சீ ச்நிப க்வி 
முல்லை யி ருவாட்சி கொன்றை மூ .மாரம்‌ 


1717 


பநிப நிதிச்‌ . :நிபம கரிச 
முற்றும்‌ .லர்ந்தும ணவீசுதந்‌ நேரம்‌ (வா) 


(மற்ற சரணத்தையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌) 
க. நந்தியாவட்டை. குண்டுமல்லி சாமந்தி 
தாக மல்லி அந்தி மந்தாரை செவ்வந்தி 
விந்தையாய்‌ எங்கும்‌ மதுவைச்‌ இந்திச்‌ இந்தி 
வேடிக்கை யாக விளங்கும்‌ பந்திப்பந்தி (வா) 
குறிப்பு : இந்த இராகத்தில்‌ காகலி நிஷா தமும்‌, அந்தர காந்தாரமும்‌ 
அன்னிய சுரங்களாகப்‌ பயன்படுகின்‌ றன. 


112 


காவடிசிந்து மெட்டு 


தாளம்‌: மிச்ரசாபு 
/300 
(சுலோசனாவை இந்திரஜித்‌ வர்ணித்தல்‌.) 


பா த பாபா /மபத பமகா 
ஆயி ரம்‌ நா - வைப்ப டைத்த 
சாக மப பம /மபம காசா 
ஆதி சே ட னாலு மி வள்‌ 
, மப ப மா, காம கரி சரி 
-அங்க முழு தும்‌ வர்‌ ணிக்க 
கா, ச* ரீ em, சா சா 
லா . குமா - I ஒளிர்‌ 
, ம பமா, ர்காம்‌ கரி சரி 
திங்கள்‌ முகத்‌ துக்கவள்‌ஓ / ப்‌ 
கா, றீ eT, சா சா 
பா .கு மோ சிலை 
மாம மா மம //மமம மா மா 
அம்பு போல்விழி வெந்த பால்‌ மொழி 
பதறி தப மா /மாம மாமா 
விந்தை சேர்‌ குழல்‌ கொண்ட லா மென 
பாத பாமா // பத நி தபமா 
அன்பு மீறி நின்று ரைக்க 
கா, றீ //சா, சா சா 
லா. -கு மா ஆ னால்‌ 
மாம மாமா // மபத பமமா 
முன்பு கூறி நின்ற பிழை 
கா, த்‌ //சா, ர்‌ 


போ கு மா. 


113 


(மற்ற அடிகளை இதேபோல்‌ பாடவும்‌) 
2.சாயலோ நடனமாடு மாமயில்‌ போலே யுலாவும்‌ 
தந்தபந்தி கண்டு முல்லை நாணிடும்‌-கொங்கை 
வந்த தந்திக்‌ கும்ப மெனத்‌ தோணிடும்‌- நச்சுச்‌ 
சர்ப்பப்‌ படமது உற்ற கடி தட 
மற்று முவமைகள்‌ அற்ற கொடியிடை 
ஜால வித்தைக்‌ காரர்‌ தொழில்‌ காட்டிடும்‌-நடை 
காலெடுத்தா லன்னமதை யோட்டிடும்‌. (ஆயிரம்‌) 


குறிப்பு : இந்த இராகத்தின்‌ அமரோசையில்‌ சத்த ரிட்பம்‌ அன்னிய சுரமாகப்‌ 
பயன்படுகிறது. 


114 
74 
இராகம்‌ ::பூர்விகல்யாணி தாளம்‌ : ஆதி 


(3ஆவது மேளகர்த்தாவாகிய கமனப்பிரியாவில்‌ பிறந்தது.) / 400 
ஆரோசை : சரிகமபத பச்‌ 
அமரோசை : ச்‌ நிதபமகரி௪ 


பல்லவி 
சுலோசனா 
பாமா கா; ரீ / சா ; தாசா / ரீக கா ,,/ 
இ து நியாய / மா என்னோடு ரீவாவென்‌'  // 
wri; 
uel 
'அநுபல்லவி 
7) மாபாதாபா /சா:சா; சா; சார 
எதிர்‌ வரு ம்‌. / பெண்டு / இச்சை மோகங்‌ // 
3பதாபா , ச்சா சா, ௪. / பாதா பாமா / பாதா பாமா 1 
கொண்டு மத மோடு / பண்டு மாண்டார்கோ டி // 
கரீசா , // 
யுண்டு // 
(இதேபோல்‌ பாடவும்‌) 
பல்லவி 
இந்திரஜித்‌ : 


மயலாகினேன்‌ மாறாதிந்த மோகம்‌ (ம) 


115 
அனுபல்லவி 
துயரோ தீராது சொன்னே னென்றன்மீது 
தயவு செய்வாது தகுமோ தகாது (ம) 


சரணம்‌ 

சுலோசனா 
யாபா ; பாபா fur; um; / 

புத்தி மதி / கெட்‌ டு / 
கரீகா , பாமா ; காரி / சா; சா; / 
பட்டு பித்த மேலிட்‌ டு. / 
பா,பரு மா பா; தா பா [சா சா, / 
விட்டு சத்‌ இயத்தைகிட்‌ / டு தர்ம / 
பதாபா, சாசாசா சாச்‌ா பதா பா; / 
டு சத்தந்‌ தெளிந்‌ / திட்டு / 
கரீகா | 
மட்டு . // 

(இதேபோல்‌ பாடவும்‌) 

இந்திரஜித்‌ : 


மாறன்‌ விடுமைந்து வாளியினாலே நொந்து 
பாறினுடல்‌ நைந்து பாதியாய்‌ மெலிந்து 
தீரமுமிழந்து செப்பினேன்‌ பணிந்து 
கோறியிங்கு வந்து கூடுவாய்‌ மகிழ்ந்து 


பாதா பாமா // 
போகத்‌ தாசை // 
சாரீ காமா // 
பேசு வதை i 
சாசாசாச்‌ா // 
நெறி கொட்‌ // 
பதா பாபாம  // 


. செய்வீர்‌ இந்த // 


(மா) 


116 
74 
இராகம்‌ : செஞ்சுருட்டி தாளம்‌ : கண்டசாபு 


(8ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது) 0/3 
ஆரோசை : பத சரிகமப 
அமரோசை : தபமகரிச நிதப 


(இந்திரஜித்தும்‌ சுலோசனாவும்‌ பாடுதல்‌) 


பல்லவி 

இந்திரஜித்‌ : 

ட்கம பா; பா [/ பா) / பாபமா , 1 
நா. /னோது .கா / தல்மொழி /7 
பா / தாநித பாதபமக Har; / மகசாசா // 
. கே /ளாத தோ / செவியும்‌ i 
; சரி ரகா,கா, an; /மகசாசா / 
. நா டாத //தேது / மயல்‌! // 
சா /.சநிநிததா //;சா. . தச்‌ // 
. ௪௫ (யே /..னே. த க்தி [ii 
சுலோசனா : 

மா /மா,மா, காரி /சரிகா; i 
. மா / னார்கள்‌ / மீது /மய . i 
; சரி /கா,கா, கா; // மகரிசசா . // 
டலா /னார [நே / கருயிர்‌ // 
; சரி மா,பா, , மா; கச்சா. // 


வா /னேற //லா /ன கதை. // 


சா 


- தெரி 


/ சநிநிததா 
/ யீ 


இந்திரஜித்‌ : 


சுலோசனா : 


117 


em; சத 


ர்ரோ அ 


(மற்ற அடிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌) 
தேனாடலான மொழி 


மானே சலாப மொடு 


"சேராயிவ்‌ வேளையெனை யணைமீதே 


ஏனாசை மோக மய 


லானீ ரடாத செய 


லீ தாகும்‌ நீர்விலக அகல்வீரே. 


// 
# 


இராகம்‌ : 


(28ஆவது 


மாம 
. கண்ம 
சாம 
. கையி 


சா 


எதுகுலகாம்போதி 


118 


75 


தாளம்‌ : மிச்ரசாபு 
/300 


மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 
ஆரோசை : சரிமபதச்‌ 


அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


/ பபமக.கா ; 
/ணி € 
/கா;கா; 
/லெனக்‌ 
நிசா, சாரிம 
/ணிலேன்‌ ஏதும்‌ 


/பதா,ச்ா; 

/ ணி எண்ணி 
/திதபா;; 

/ தாளே 

மா; மா; 

/ ஜித்தன்‌ 

/ பதச்‌ தாபா 


/ தாளே இந்தத்‌ 


பல்லவி 


/கா,கா, 
/ தைபோ 
ரமா, கா, 
// கேனோ 
// பதசா யா 
/. தோ 


சரணம்‌ 


/ சீநிபா.தா' 


/பத்துமா 
பா, பா, 
/. பாழுஞ்‌ 
காமா; 
/ வாளி 
/மா,கா, 


/ தரை 


/கா; மபமக 


/ன பின்‌ 


// 
// 


/மாபமம்கமாபம மக// 


வில்லு 


li 


/.தபா மகறிப மகசா[// 


/ ணிலேன்‌ 


/, சா, 
/ தம்‌ 

/ மபதப தா; 
/ சிறையில்‌ 

/ கமபம பா; 
[னாலே 
/நிகா, கா 
/ யில்‌ 


(மற்ற அடிகளை இதுபோல்‌ பாடவும்‌.) 


// 


// 
i 
// 
// 
// 
// 
i 
// 


119 


அண்டை அயலார்‌ நகைக்க 
ஆப்கு மானோருந்‌ திகைக்க 


ஆனதே மானம்‌ போனதே 
சண்டையினில்‌ வென்றா லென்ன 
சாவு வந்து நேர்ந்தாலென்ன 
தக்க லாபம்‌ ஒன்று மில்லை 


தாரும்‌ மானை என்று சொன்ன (கண்‌) 


420 


76 

இராகம்‌ : நீலாம்பரி தாளம்‌ : ஆதி 
(29ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது) த்‌ 

ஆரோசை : சரி கம.பதபநிச்‌ 

அமரோசை ;சநிபமகரிகச 

(சுலோசனா தன்‌ மாமி மண்டோதரியிடம்‌ புலம்புதல்‌) 

்‌ பயா பகமா பாத கபமா /பதநிசாசா,  /சீநிதநி ச்நிபம i 
. மாமி நான்‌ என்ன செய்வேன்‌ / மணவாளன்‌ கை/ என்‌ னிடம்‌ // 
; ததா ததா பததப பமா, ்‌ /;, சாபா, /மா, க ரிபமா. // 
. வந்து விழ லாச்சுதே / இது / பொழுதே [i 
பயா பபா மகம பா ;, சா, ச்ச்‌ /ததிச்நி பாமா [| 


.. நாத னுடலைக்‌ கண்ணால்‌ / நான்நின்று / காண்பதற்கு 1 


~ 


- ததா ததாப தறிச்நிதபம /;, பயாமக / சரிபமா ;, i 


. . ரணகளம்‌ சென்றுவர /- விடைதரு வீர்‌. // 


மண்டோ தரி : 


சுலோசனா : 


மண்டோதரி : 


(மற்ற அடிகளை இதுபோல்‌ பாடவம்‌.) 


பிணமும்‌ நிணமும்‌ ரத்தப்‌ 
பெருக்கமுள்ள களத்‌ 2 தில்‌ 


பெண்கள்‌ 'போகலாகாது தெரியலையோ 


அந்திய காலமண 
வாளன்‌ முகத்தைக்‌ காணாது 


அறிவைய ரிருப்பது. சரியல்லவே 


காணும்‌ நிலையுமுண்டு 
காணா நிலையுமுண்டு 
கவலைப்படுவ தினால்‌ விதிவிடுமோ 


சுலோசனா: 


மண்டோதரி: 


சலோசனா : 


121 


களத்திற்கப்‌ போதே போனால்‌ 
கணவனாரின்‌ உடலை 


காணா நிலையில்லையே விடை தருவீர்‌ 


பூவையே வெளியேறிப்‌ 
போகுமிட மி தல்ல 


போகாத இடம்‌ போக லாகாதுகேள்‌ 


என்ன சொன்னபோதிலும்‌ 
ஏற்காதென்‌ இருகாது 
ஏகவிடை தருவீர்‌ இதுததியே. 


122 


77 


இராகம்‌ : சாவேரி தாளம்‌ : மிச்ரசாபு 


(5ஆவது மேளகர்த்தாவாகிய மாயாமாளவகெளளையில்‌ பிறந்தது.) / 300 
ஆரோசை : சரிமபதச்‌ 
அமரோசை :ச்நிதபமகரிச 


(விபீடணன்‌ இந்திரஜித்தை ஏசுதல்‌.) 


பல்லவி 
ச்சா /ச்‌ர.ச்ரறி ச்நி பதா 


-நிந்தித்‌ /து பே 


/பப்ருத பம காரி // 


[ஜித்துப்‌ பயலே // 


ட்ப பாபா 


சா தே / இந்திர 


சா; ரிகா, ரீசா /; சநிதத /சாரீ மாபா // 
. நாத்‌ [ற வா யை [மூ ட டா // 
தா;; 72772 if 
ந்த்‌ // 
அனுபல்லவி 
;யாமா /பாதாசாசா ச்‌; ச்‌ா,ச்சநிபாதா // 
. வந்தித்து சொல்லியும்‌ / ராவணன்‌ /சதா தேவிதன்னை 
சரீசா, ரச்ா;ரி; /சாச்‌ா; /சீநீப தா; // 
எத்த ர 2 த்‌ ன ரத்‌ 
த்‌ ஆ: னு ச்‌ 1௪ இன்‌ 
வணங னன்‌ த்த வாலே / 
; பாயா / மபதபமா; ' ரபா; மா /காரறீ) i 
.விளைந / த தீமைக /காயெ /ன்னை. i 


123 


சரணம்‌ 
/பபபா யா; பா; / மபதபமா /தா;தா; 
. சண்‌ டா ளன / உன்‌ ர அகம்‌! வின்‌ 
பாபா ur; ப; / மபதபமக காரீரீ; 
. கொண்ட / மோ கத்‌ / தினா ர்லே. 
னார்‌ /ீகாசார்‌ ; சாரீ i சநித தரிசரீ 
௨ தர்ம / தேவதை // மனம்‌ / பொறுமை 
சாரீ மா; மா; பா; மா / தாபா தா; 
கொள்‌ /ளாத [தா லே... 


(மற்ற அடிகளை அனுபல்லவிபோல்‌ பாடவும்‌.) 


கொணட செல்வஙகளெல்லாம்‌ குலைத்தீர்‌ மதத்தினாலே 


கூறறுவனுமுங்களை கூபபிடுகிறான மேலே. (நித) 


// 
// 


if 
7 
i 
// 
// 
i 


124 
78 
இராகம்‌ : பிலகரி தாளம்‌ : ரூபகம்‌ 
(29 ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) 0/4 


ஆரோசை :சரிகபதச்‌ 
அமரோசை :ச்நிதபமகரிச 
(இந்திரஜித்‌ விபீடணனை ஏசுதல்‌) 


கபா தச்‌ ச்நிதா. . /ச்‌ா3; ; சா; // 
குலத்‌ துக்குத்‌ துரோ /கி நான்‌ ih 
;தக்ரீ ச்நிதபதா [தரீ சா, சீநிதாபா i 
. குறித்த வேள்வியை /உரைத்து பாதியில்‌ i 
பதநீ; தப மக ரீ 

அழித்தா யாதலால்‌ /குலத்துக்கு,த்‌ துரோகி Li 
/ பதா தாதா ததா /பாதா நீ தா பாபா / 
. தலத்‌ துக்கும்‌ சொந்த /குலத்‌. துக்கும்‌ பந்து // 
கபா மாகா நிசா சாரீ காகா பாபா - // 
. நலத்‌ துக்கும்‌ அண்ணன்‌ / பலத்‌ துக்குங்‌ கேடு // 
தாகா ; ரீசாநீ /தாரீ ; சாநீதா. // 
தப்பா மற்‌ செய்தாய்‌ / ஒப்பா என்றன்‌சிற்‌ i 
பதநீ தபமக ரீ; i 
றப்பா றாஷஸ / குலத்துக்குத்‌ துரோகி i 
பா ; பப பாபா /;பதா நீதா ப்பா i 
. நான்‌ செய்யும்‌ வேள்வி நீ. சொல்லா விடில்‌ // 
கபா மாகாரிசா 1;சரீ காகா ப்பா i 
. தான்‌ தெரி வரோ /. ஏன்‌ கெடுத்தனை i 
தக்‌ நீ; சீறி தாதா [தகர்‌ ; ச்நிதா தா il 


தாம்‌ பேண்‌ வாரைக்கொல்‌ பாம்பே கோடாரி [i 


125 


பத நீ தபமகரீ; 

்‌ காம்பே நீயடா /குலத்துக்குத்‌ துரோகி 
(மற்ற அடிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌.) 

பத்து வர்க்கங்கள்‌ எங்களைக்‌ கொன்று 

னைக்‌ கோரினா யின்‌ று 

பாவி பாழ்‌ செய்தாய்‌ 

வேள்வி யுன்னாலென்‌ 


ஆவி.போகுது (குல) 


// 


12 
79. 
சத்தியவான்‌ சாவித்திரி நாடகப்‌ பாடல்கள்‌ 
இராகம்‌... பிலகரி தாளம்‌ : ஏகம்‌ 


(29ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) (திச்ரநடை) 
ஆரோசை : சரி கபதச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


(சத்தியவான்‌ நாட்டை அவலோகன்‌ கைப்பற்றுதல்‌), 


ச்ச்‌ ச்ச்ச்‌ பதப மகி / ரிகப தாரி 

கோட்டையைச்‌ சுற்றிமு ற்றுகையிட்டுநாம்‌ / கொடியை நாட்டு 
> சா, ந / / . 

வோம்‌ [7 

தததறிறிறி ச்‌, ரீ, / ச்றிக்‌ ரிசநி தா,;, 1 

கொடியை நாட்டுவோம்‌ நாம்‌ / கொடியை நா ட்டுவோம்‌ //(கோ) 

. சதுறச்ரம்‌ 

பாம கப பதா /பப மக றீ; Il 

கோல மொடு வரு /யா னையும்‌ i 

பாம கப பதா /பப மகரீ; i I 

கூறு கேர்‌ குதிரை /சே னையும்‌ i 

தரி சீதி தா ச்ரி /தரி ச்நிதா சக்‌ // 


குறை யா மல்‌ மிகு / நிறை வர்க இங்கு i 


127 


பத பம்‌ கரி .கப /ரிட மகறீசா த] 
வர லான வித /மத, னாலே . ன 
சா நித சா நித /தா ச்ச்‌ :சா ரிச்‌ | 


குத்து வோம்‌ வெட்டு வோம்‌ / தட்டுவோம்‌ கட்டு வோம்‌ // 


௧௧௧ ௧௧௧ ்‌ பபப பபப /ததத ச்நித 
கொற்ற வனுக்கொரு யுத்திரணுண்டவன்‌ / சத்திய வானென்னும்‌ 
சா, ச்ச்ச்‌ 1 


வீரன்‌ பகை / 


தரீரி ரிறிரி றிக்க்‌ க்க்க்‌ / ததத ச்நித 
கொண்டே திரண்டிடில்‌ மண்டலீகர்களைக்‌' / கொன்று குவித்திடுஞ்‌ 
ச்‌, ச்சச // 


சூரன்‌ பகை i 
தரிரி ச்நித சா, ச்‌, /தரிச்‌ ச்நித 
கோடிக்குமஞ்சாத தீரன்‌ பகை/ கோப ப்ரதாப்‌ 

/சா, சா, / 


கெம்‌ பீரன்ரண// 


| சனூச்ரம்‌ 
தரிரி சீநித சா, சீர, /தரி சநி 
கோரவிருதேறு ' சம்மாரன்‌ அவன்‌ [குணமா 
தாசா 1 
ன மாயன்‌ // 
பத பா மக கக [பத பா 


மனை தே டி போனா /னிது நாளி 
/மக நிச I/ 
/ லந்த விதம்நாடி // 


128 


(மற்ற அடிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌.) 
கூட்டுஞ்‌ சேனையோடு நாட்டில்‌ வந்தோமவன்‌ 
மீட்டுமிங்கேவந்தால்‌ மோசம்‌- இங்கு 
கொஞ்சமும்‌ நெஞ்சவனஞ்சான்‌ நமது 
குலத்துக்கு வந்திடும்‌ நாசம்‌-நல்ல 
குறியோடு படை எறிவீரர்கள்‌ தள 
முறிவான போது தெறரிவீர்கள்‌ 
கொடிய போர்‌ முடியவே 
கடிமதில்‌ இடியவே. (கோ) 


129 
80 
இராகம்‌ : யமுனா கல்யாணி தானம்‌ : ஆதி 
(65 ஆவது மேளகர்த்தாவாகிய மேசகல்யாணியில்‌ பிறந்தது.) /400 
ஆரோசை :சரிகபமபதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமபகரிச 
(சாவித்திரி, தோழிகளுடன்‌ நந்தவனத்தில்‌) 
தா, நிர காகா காகா [பா பா பா /பம தப மாகா/ 
. மந்த காச மூடன்‌ /, மாதா / நீங்க ளெல்லாம்‌ // 


தா, நிரீ காகா காகா மக ரிசநீ / தா ததநீ சா // 


. வாருமென்‌ னோடு பூங்‌ /.கா வனம்‌ /போக லாம்‌ // 
நித நீ; ரீகாகா; [ரிக மா; /காரீ கா; i 
வரு வோம்‌ விரைவில்‌ /வனி தா /மணி யே / 
;தா நீரி ரிரரி; [திரி கா; /ரீநீ சா; // 
-மா ளவி ரா ணி /.யிரு கண்‌ /மணியே (i 


(மற்ற அடிகளை இதுபோல்‌ பாடவும்‌.) 
சாவித்திரி :கைகோத்‌ துலாவலாம்‌ காட்சிகள்‌ பார்க்கலாம்‌ 
கந்தமலர்‌ கொண்டு செண்டு முண்டாக்கலாம்‌ 
சகெள்‌ -கருத்தின்படியே நடப்போம்‌ தவறோம்‌ 
காலாலிட்ட பணியைச்‌ செய்குவோம்‌ 
சாவித்திரி :பஞ்சரக்‌ இள்ளைபோல்‌ பண்களும்‌ பாடலாம்‌ 
பாதம்‌ பெயர்ந்தெழும்‌ பாவைபோ லாடலாம்‌ 
சகெள்‌ :பாரிலுன்‌ எண்ணம்‌ போல்‌ பாங்கிலே கூடுவோம்‌ 
பண்ணிசை யோடு நாம்‌ பாடியாடுவோம்‌. 
சாவித்திரி :அடி சகிகாள்‌ i 
குறிப்பு : இந்த இராகத்தில்‌ அன்னிய சுரமான சுத்தமத்திமம்‌ 
தவம்‌ த்தப்படுகிறது. 


190 


81 

காவடிச்‌ சிந்து மெட்டு தாளம்‌ : ஆதி 

/400 

(சத்தியவான்‌ சாவித்திரியின்‌ அழகை வர்ணித்தல்‌) 

யா, பபா பாபா தாபா ar; f;/: ; காரீ i 
.அந்தர மதி போல்‌ முகங்‌ /கா 'ணும்‌ (நல்ல ॥/ 
சகா ரிகா மாகா காரீ ரகா; ரீ; 0; ; காரீ i 
. அஞ்சுக மொழியைக்‌ கேட்டு /நா னும்‌ / கொடும்‌ // 


ரரிமா கமா ரீமா காமா /;கமா தபா /மாகா ரீசா / 
அல மஞ்ச ளான கண்கள்‌ / நாடு இன்ற / வேளை மனம்‌ // 
சாரீ கா;  ; ) பாமா /காரீ சா; /; ; ; ; /7/ 
தோ...ணும்‌ மையல்‌ /தோ ணும்‌ / // 
(மற்ற அடிகளையும்‌ இதுபோல்‌ பாடவும்‌.) 

2. கந்தரங்‌ கமுகுமலர்‌ செங்கை இவள்‌ 

காமனா ரதிக்கிளைய தங்கை-இரு 

காதுவள்ளை போலுமுல்லை யானபல்லை ஒது மெல்லை 


சங்கை கொல்லு மங்கை 


லீ. அத்தர்பணி நீர்புனுகு வாசம்‌-இவள்‌ 
அங்கமெங்கும்‌ மங்களவி லாசம்‌-பாற்க்க 
ஆகமிஞ்சி னாலுமங்கை யாள்திரண்ட காலம்‌ ரெண்டு 


மாசம்‌ என்னுத்‌ தேசம்‌ 
4 சிததர்யோக மாதவருங்‌ கண்டு- தினம்‌ 


செய்குவா ரிவளடிக்கே தொண்டு-உயிர்‌ 


தேவரம்பை போலுமிந்த வேளைவந்த மா துகொங்கை செண்டு நலம்‌ உண்டு. 


131 


82 
இராகம்‌ : சுத்த தன்யாசி தாளம்‌ : ஆதி (இச்ர நடை) 


(20ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது.) [400 
ஆரோசை ; ச கமபநிச்‌ 


அமரோசை :ச்‌ நிபமகச 


சத்தியவான்‌ :- 

பபா கமா மபநி பமக/சகா சநீ எனல. அ ம // 
ஏனோ என்னை எழுப்ப லானாய்‌ /மட -/மானே 

சகா சநீ : சகம பமக /சகம பநிப /மகா ௪, 


எனக்க தனை யுரைக்க வேணும்‌ /இசைந்து கேட்ப /னா னே// 


சாவித்திரி :- 

பபா மகா மபநி பமக /சகா சநீசா ட்ட i 
சிங்கத்தால்‌ நான டைந்த துன்பந்‌ [தீர்த்‌ ததா /லே 

சகா சநீ ்‌ சகம பமக /சகம பநிட /மகா சா, 


செய்த நன்றி எண்ணி வந்தேன்‌ /தேர்ந்த அன்‌ /பினா லே 
(மற்ற அடிகளையும்‌ இதேபோல்‌ பாடவும்‌.) 


சத்‌: எந்தவூரோ இருப்ப தேது பேர்‌ யார்‌ தந்‌ைத 
இன்றெனக்கு நீயுரை த்தால்‌ இன்பங்‌ கொள்ளுஞ்‌ சிந்தை 


சா: அழகிய மத்ராபுரி அச்வ பதி புத்திரி 
அக்கம்‌ பக்கத்‌ தோர்க ளென்னை அழைக்கும்‌ பேர்‌ சாவித்திரி 


சத்‌: இன்னுமண மானதோ இல்லையோ நீ ஒது 


இச்சை கொண்டேன்‌ கேட்பதற்கு லச்சையுமா காது 


சா”! 


சத்‌: 


னரா. 


132 
சொல்ல வெட்க மிஞ்சதே இன்னு மண மில்லை 


சொந்தமான தந்தை தாயார்‌ எண்ணிடவு மில்லை 


தையலுன்‌ இன்ப மொழி தந்தது சந்‌ தோஷம்‌ 
தாரணியில்‌ ராஜமைந்தர்‌ யாறின்மீது நேசம்‌ 


சாலவபுரி துயுமத்‌ சேனர்‌ மைந்த ருண்டு 


ச.த்தியவா னென்‌ பார்‌ மேலிச்சை சார்ந்ததன்‌ மையல்‌ கொண்டு. 


இங்கிலீஷ்‌ நோட்‌ 


(சங்கராபரண இராக சுரங்கள்‌) 


ச்ச்ச்ச்‌ ச்ச்ச்ச்‌ 


விண்டலமு மண்டிலமு 


ச்காரி ச்ரீச்‌ 


வேதவி திப்படி 


ச்கா -ச்ரீச்நி 


விட்ட துஷ்டரகளைக்‌ 


ச்ச்ச்ச்‌ தநிச்ரி 
வேதனை மிகவுங்‌ 


றிக்றிக்‌ ச்றிச்ரி 


மேலும்மேலும்‌ பாவிகளை 


193 


83 
தாளம்‌ : ஏகம்‌ 
/ 4 
(எமன்‌ பாடுதல்‌) 
/ நிநிநிநி நிநிநிநி 
/ மெண்டிசை அடங்கலும்‌ வி 
பபபப தநிச்ரி சா; ச்ச்‌ 


எங்கு நிதி மார்க்க மடுப்பேன்‌ நல்ல// 


/ நிசாநி பாம 

/ தானேந டப்போரை 

பபா குநீ சற, சா; ச்ச்‌ 
கனு லகம்‌ விடுப்‌ / பேன்‌ நெறி 
/ தநீ பதாபம 

/ கட்டி வந்துநர 

தநீச்ரீச்நி /சா;/;சீச்‌ // 
கத்தி னிலேவிடுப்‌ / பேன்‌ உயிர்‌ // 
ர்ச்‌; சாசா 

/ கொடுப்பேன்‌ துண்டாய்‌ 

ச்ச்ச்ச் தநிச்றி/சா; ச்சா // 


வெட்டி வெட்டி யுடல்‌ கெடுப்பேன்‌ இன்னும்‌ 
/ நிச்நிச்‌ தநிதநி 

/ காணக்கோப மாகி வெவ்வே 

பபபப த்‌ றிச்ரி சா; ச்சா [// 


றாக்கினைகள்‌ செய்யத்‌ / தொடுப்பேன்‌ உயிர்‌ 


134 


இங்கிலிஷ்‌ நோட்‌ ஞ்‌ தாளம்‌ : ஏகம்‌ (கண்ட நடை) 
* (சங்கராபரண இராக சுரங்கள்‌] 

(எமன்‌ பாடுதல்‌) 
தாநிநிநி . நீறிறிரி ரீககக ரிக கக / 
நாடுமிகு நாலுதிசை யாளுகிற பாலர்கனின்‌ // 
ரீகறிச காசா, சரீ;;;, i 
நானொருவ னாக எனையே... // 
ரீகா சரீ சநிச ரீகா சரீ ச௪நிச // 
நக்கச்‌ சடைக்‌ கடவுள்‌ தெற்குத்‌ வர்‌. 0 
சாரி ௪.றீ சாச ரி; / 
நத்திக்‌ கொடுத்தபடி யே..... // 

(மற்ற அடிகளையும்‌ இதுபோல்‌ பாடவும்‌) 

தீடுமொரு சூலமொடு பாசமுயர்‌ வானகதை 
நேடு படையாக எதிரே 

நீட்டிச்‌ சுழற்றியுயிர்‌ வீட்டிப்‌ பிடித்துடலை 
நீக்கிப்‌ பிணித்த தனையே 

தேடுபவ மானசெய லேதுதொடர்‌ வான நிலை 
தேறி மிகு நீதி முறையே 

செலுத்தித்‌ அடித்துப்‌ பதைக்கப்‌ பதைக்கச்‌ 
சிதைத்துத்‌ தகர்‌.த்‌ தெறியவே 

கோடுபல கோரமுக மேவுபடர்‌ கூடிமொழி 
கூறுமென தானை நெறியே 

குத்திச்‌ சடத்தைக்‌ கிழித்துச்‌ சர த்தைக்‌ 
குறைத்துப்‌ புதைத்‌ திடுவரே. 


135 


சத ட 85 
இங்கிலீஷ்‌ தோட்‌ தாளம்‌ : ஏகம்‌ 
(சங்கராபரண இராக கரங்கள்‌) 4 
(சதூச்ர நடை) 
சாவித்திரி : பாபா மறிபா மாகா); 
திவ்ய புருஷர்‌ நீர்யார்‌.. 
எமன்‌ : காகா ரீ பம காரீ சா; 
தென்றிசை தர்‌ மனென்‌ பேர்‌. 
சாவித்திரி : நிறிரீ தீதநி FFs 
இவ்விடம்‌ வந்ததே னீர்‌.. 
எமன்‌ : காகா ரீபம காரீ சா; 
இவ னுயிர்‌ பற்றினேன்‌ பார்‌ 
(திச்ர நடை) 
சாவித்திறி : பப பப பப பபபப பய... : தாபாமாகாழ்‌ 
இவரெனதொரு பதியுயிறினை விட்டுடுவீர்‌ 
எமன்‌: ௧௧௧௧௧௧ ௬௧௧௧௧ ௧௧ பாமாகாசா ;; 
எதிர்‌ மொழிவது விடுசரியில்லை எட்டிடுநீ 
சாவித்திரி : சச சச ௪௪ ௪சசசச௪ச சா நீசாரீ;; 
அவர்புகுமிடம்‌ எனதுயிரையும்‌ வைத்திடுவீர்‌ 
எமன்‌ : ௧௧௧௧ ௧௧ பம கக கக நீநீநீரீ ;; 
, அயனெழுதிய தினமுடிவிலை இட்டுவதேன்‌ 
சாவித்திறி : ச்கா சாரி சாநீ தா 


ஐயா பாதம்‌ பணிந்‌ தேன்‌ 


எமன்‌ : 


சாவித்திறி : 


சாமன்‌ : 


சாவித்திரி: 


136 
மதாத தாபா மாகா 


பொய்யாது நான்‌ மொழிந்ததேன்‌ 


நிரிரி  நிதநி ரீ, 
மெய்யாய்‌ மிகவும்‌ நொந்தேன்‌ 


க்க்க்கஃ கரிரீ யபமகா FT 


வையா தயிர்‌ கவர்‌ ந்தேன்‌ 


பப பப பட வபபபபப கா, சாசாசா 


அறநெறிநிலை கருதிடுவீர்‌ அன்ப்னேநீர்‌ 


137 


86 
இராகம்‌ : நாட்டைக்குறிஞ்சி தாளம்‌ : ஏகம்‌ (திச்ர நடை) 


(28ஆவது மேளகர்த்தாவாகிய அரிகாம்போதியில்‌ பிறந்தது.) 
ஆரோசை :சரிகமதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதமகச 


சாவித்திரி : நிச்நி தமம்‌ கமப கறிச / 
. நாதனு யிர்தனைத்‌ ,தாருமைய இந்‌ / 

சறிச நிதநி சரிக, மா, // 

நாளி னிலேகண்‌ பாரு மையா i 

எமன்‌ : மாமமமம தா தததத நிததநிநீ ச்சா / 
நாடியெனை நீ தொடர லானது மடாது / 

சாவித்திரி : ச்க்ம்க்ச்ச் சுநிதததத மததநிநீ ச்ச்ச்ச்ச்ச்‌ // 


நான்வருவேன்‌ போகுமிடம்‌ யாவினும்‌ விடாது // 


எமன்‌ : தநிச்ச்ச்ச்‌ தநிதநிதம மதாநிசா ,, / 
நலமலமொழி  வதைவிடுவிடு போபோபோ / 


சாவித்திறி: நா தனுயிர்‌ i 
எமன்‌ : மாமமமம தாதததத மததநிநீ சா, / 


வேறுவரங்‌ கேள்தருவேன்‌ மாறுசொல்லேன்‌ 
மாதே 


சாவித்திரி : ச்ம்க்ச்சா _சீநிதததத. மதாநிச்‌ா சா, 


வேணுமென்‌ தந்தைக்குமைந்தர்‌ நீர்கொடு மிப்போதே 


138 
எமன்‌ : தநிசசசக தநிதததத . மதாறிகா 


மிகமகிழொடு மகவருளினேன்‌ நீ போபோபோ : 
1 


தநிச்ச்ச்ச்‌ தநிதததத உமதாறிசா 
மிகமகிழொடு மகவருளினேன்‌ நீபோபோபோ 
(நாதனுயிர்‌) 


குறிப்பு: நாட்டைக்குறிஞ்சி இராகத்தில்‌ சரிகம றிதறிபத நிசா, 


ச்‌ மகமபகறிச என்ற சுரக்கோர்வைகளுட்‌ ட 
சிக A வழக்கில்‌ உள்ளன. 


காவடிச்சிந்து மெட்டு 


கபா மகா ரீகா சாரீ 
- கற்பு மங்கை மார்கள்‌ பெரு 
கமா கமா காமா ரீகா 


- காண வேணு மென்றாலுல 


; கபா மகா ரீகா சாரீ 


. அற்புத மவர்‌ மதி 


யதா நிதா பாதா பாமா 


. அச்சுதனோ டே 


ர்ரீகா சாகா 


/; மயா மகா 


சிவனு /மெச்சு 


139 


87 
தாளம்‌ : ஆதி 
/400 
/சா; ; 1; 7சாசா // 
[மை தேடி i 


[நிசரீ நீசர்‌ // 


/கத்தி லரு /மை.. i 
சா ம்‌ ச்‌ 5 25 உயாயா 
மை / வேதன்‌ 


/ரீகா சாரீ / 
புது / மை 


(மற்ற அடிகளை இதுபோல்‌ பாடவும்‌) 


2. பெற்றவர்க்குப்‌ பாதம்‌ பணிவோர்‌ கல்வி 


பேணுவார்‌ தந்தை தாயார்க ளாணையில்‌ நிற்பார்‌ 


சுற்றம்‌ புகழ்‌ சொல்ல நடப்பார்‌ தன்னைத்‌ 


தொட்டுத்‌ தாலி கட்டியோரை நித்தந்‌ துதிப்பார்‌. 


2. சற்றும்‌ நாதன்‌ சொற்‌ பிசகிலார்‌ தெய்வந்‌ 


தான்‌ அவரலாது வேறு தான்‌ கருதிலார்‌ 


முற்றுமவ ரேவலில்‌ நிற்பார்‌ அவர்‌ 


முன்னுறங்கப்‌ பின்னுறங்கி முன்னே எழுவார்‌. 


140 
88 


கோவலன்‌ கண்ணகி நாடகப்‌ பாடல்கள்‌ 


இராகம்‌ : காபி 


(22ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்பிரியாவில்‌ பிறந்தது.) 


 ச௫சசா சாரீ 


தாளம்‌ : ஆதி 
/ 400 


ஆரோசை : சரிமப நிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 


சநிசா 


. கழுத்தில்‌ விழுந்த மாலை 
கா, ககா கறி பம காரீ 


; காரிகையே இது யார்சூ 


;காகாரி ; ரீமா 


- கத்தியும்‌ ரம்பமும்‌ 
; கா, ககா; நீரீரீ 


. காரணம்‌ யாதெனவும்‌ 


நிசா சாசா; 
. கல்யாண 


.நிசாரிமா ; 


- காணுமெனில்‌ என்‌ செய்குமோ 


கமா பாபா, பநீ 


பா 


காலத்தில்‌ இந்த 


பநீமபா 


ம்பா 


. கைலா சவாசா இது உன்‌ 


ரீகா மாகா 


கத்த ரிப்ப 


மாகா 


தெப்படி த்தான்‌ 


பல்லவி 


/; நிசா சசா சாரீ 


௪ நிசா J 


/ கழற்ற [மூடிய வில்லை // 
/ நிச ரிம பநி /ச்நி பம காரீ // 
/. தோ தீ ஜி 
அனுபல்லவி 

/;ரிமா பநீ /பமகா றீ சா// 
/. வாளும்‌ முனை / மழுங்க // 
/; நிசா றிமா /கா ; ரீ; i 
/தெரி யா /து // 


/;பநீ மபா 
/ வில்லங்கம்‌ 
/; மபாமகரி 
/ பின்துன்‌ பம்‌ 
காமா கா; 


/னரு ளோ. 


/ரீகா மாபா 


/இத்‌ தருண 


/ மகாரி நீசா // 


- வந்‌ து. i 
நீ; சா: / 
/ த த்து i 
/;; மாகா // 
/ -- இதை /4/ 
/ மபநிப்‌ மகாறி // 
/ த்தில்‌... // 

( ததன்‌] 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ காகலி நிஷா தமும்‌, அந்தரகாந்தாரமும்‌ 
அன்னிய சுரங்களாகப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


142 


90 
இராகம்‌ : ஜோன்புரி தாளம்‌ : அதி 
/400 
(20 ஆவது மேளகர்த்தாவாகிய நடபைரவியில்‌ பிறந்தது.) 
ஆரோசை : சரிமப நி ச்‌ 
அமரோசை : ச்‌ தபமகரிச 
கரீ ௪சா சா; சாசா //சா ச்ச்‌ சா/நிச்‌ா நிகாரீ / 
. அன்னமேநான்‌ தாலி கட்டி /. ௮ன்று வந்த /நாள்‌ முதலாய்‌ // 
ச்ச்‌ சா, பாப பா பாபா /பாசா நிதாப /பா,ப பாபா // 
. இன்னமும்‌ வீட்டுக்கு போகா /திங்கி ருந்து /விட்டத னால்‌ // 
;பநீப்பா பா, பபாபா /;பநீ பபா /பா, பபாபா i 


. கண்ணகியாள்‌ மாண்டா னென்று / காதெமும்‌ / வந்த தின்று // 
;க்காறிரீ கமாபநீ சா /; பதாபபா /மா, க பமகரி // 
கண்கலங்கி / போக லானேன்‌ / பெண்ணனங்கு போனாளென்று 
டப்‌ 
; சகாரிரீ கமாபநீசா ர; பதாபபா . /மா, .கபமகரி / 
. என்னையும்‌ மடிப்பவர்கள்‌ / இவ்விடத்தில்‌ / உண்டோ பெண்ணே 
(மற்ற அடிகளையும்‌ இதுபோல்‌ பாடவேண்டும்‌) 
கொவ்வை வாய்‌ கனா கண்டே எவ்விதம்‌ சொல்வேன்‌ நான்‌ முன்னே 
எந்தன்‌ ஜாதியார்கள்‌ கூடி வந்திருப்பார்‌- கோடானுகோடி 
சுந்தரி நான்‌ போகாவிட்டால்‌ பந்தி போஜனமும்‌ தள்ளி 
எந்தனை விலக்குவார்கள்‌ 
மேலுமவளுக்கு கொள்ளி வந்து வைக்க மைந்தனே து 


மணவாளன்‌ நானிப்போது-வாகுடன்‌ சென்று 


143 


கர்மம்‌ நடத்த வேணும்‌ 

வர்மம்‌ வைப்பது சறரியல்லடி 

இப்போ த போகச்‌ சொல்லடி-இந்த வேளை 
உத்தரவு தந்தனுப்ப வேணுமடி (என்னை) 


குறிப்பு :- இந்த இராகம்‌ இந்துஸ்‌ தானி இசையில்‌ ஜீவன்புரி என்று 
வழங்கப்படுகிறது. 

சரிமப-நிதட- தமட-கரிமட-ச்‌ நிதப-மபகரிச போன்ற சுரக்கோர்வைகள்‌ இந்த 
இராகத்தில்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


இராகம்‌ : சகானா காளம்‌ : மிசரசாபு 
(28 ஆவது மேளகர்த்காவாகிய அரிகாம்போகியில்‌ பிறந்தது.) / 3 6 0 
ஆரோசை : சரிக மபமதாநி சா 


அமரைகை :ச நிதபமகாமரகரிசா 


கோவலன்‌ ; 
இச [றிகாறரி நீரி ரீ நீரி தி பநர தி 
த்‌ [யே ச ரீ காய [மென  // 
ட்றிகமப /,மகா கமாறி ரி; ; ரீ; சா; 7/7 
- நினையா /மல மா ட்னே i 
ர / சா; சாரீ // நிசாநிதா டத தாபா; // 
.நே சம தா சி மேல்‌ / வைத்தேன்‌ 
 நிசாரி / காறிரீ ,, திகம்‌ ரத்‌ ழீ; 1 
. உண / நைல்‌ [தா [னே /7 
டயா பா; மா; ரீதாநீ; ரசா; சா; 
டமா ரய வஞ்‌ ௪௫ /என ன // 
தரச்‌ 3, சாறி /்நீ;நீ /தச்நிதபா; // 
மருநது /் வைத (தானோ /ஆ சை /7 
;: தறி (சா; சர்‌ நீ; நீ ( தசநிதபா ; 
. மறக / க மாட்‌ / டாமல [இல // 
; ரிகமப /தநீ, தபமா /மா, கரி /ரிமகரிசா; i 
வழிததே [ன அநே /கமகா சை i 


(மற்ற அடிகளையும்‌ இதுபோல்‌ பாடவும்‌.) 
கணணகி : ஐயோ நீர துககங்‌ கொணடால அடியாள நான்‌ சகிப்பேனோ 
அவரவர செயதவினை அமையாத வாட்டமேனோ 


பொய்யா முலக வாழ்ககை போலும வேசியர்‌ சேர்க்கை 


கோவலன்‌ : 


கண்ணகி: 


10 


145 


புவியில நீர்‌ சேர்வதற்கு பொருநது மெனபாரதறகு (ஐயோ) 


ஊரார்‌ பாப்‌ தது நகைக்க உடமபெடுககேன வேசையால 
உனககும்‌ சகெக வொளுத துயர்‌ கொடுததேன 
மாறாத வசையினால மனம நொநது மேனிவாட்‌ 


வநது சேர்தேனுனது மாளிகை தனனை சு கேட்‌ (நீயே) 


வேசியார தங்களுக்கே காசாசையாலே நேசம்‌ 
வேறே எவரகட்கேது உணமை௰யின பகல வாசம்‌ 
மோசம்‌ சசெயவகற கென்றே முளைத்த அவரை தமபி 


முன்னே எண்ணிப்‌ பாராமல்‌ இநநாளில மனம வெம்பி (ஐயோ) 


146 


92 
இராகம்‌ : காபி . தாளம்‌ : ஆதி (இச்ர நடை) 
(22ஆவது மேனகர்‌ த்தாவாயெ கரகரப்பிரியாவில்‌ பிறந்தது.) / 400 
ஆரோசை சரிம பநிச்‌ 
அமரோசை-ச்நிதபமகரிச 
ரீ, ரீரி நீ, சாச [ர ரி, /;, ந 
தல்‌ வாக்கு நீ கூற [டி /.. நான்‌ 
ரிபா பபம கா, ரீநி சா, 5 த்‌ ஆ 
சிலம்பு விற்று வாரே ட அத்தி பதக்‌ இ 
ரீ, மாப மபநி தமா /பா,;, /,; தமா // 
செல்‌ வாக்குடன்‌ இருந்‌ தே ரன்‌ /அந்த / 
ரீம பாப பதமபா, fur,s, / மதபமகரிசா 
தேன்‌ மொழியாள்‌ கடனால்‌ / நொந்ே தன்‌ / ்‌ i 


(மற்ற அடிகளை இதுபோல்‌ பாடவும்‌.) 
தேங்காய்‌ உடைந்து விடும்‌-நல்ல 
திருவிளக்கு நின்று விடும்‌ 
மாங்காய்‌ அழுகிவிடும்‌-நறும்‌ 
மல்லிகைப்பூ வாடிவிடும்‌ 
செம்பு ஜலம்‌ குறையும்‌ ஒன்றாய்‌ 
சேர்ந்த சந்தனம்‌ உலரும்‌ வம்பாய்‌ 


பெட்டி உடையும்‌ இவ்வகையை நீ அறிந்துகொள்வாய்‌ 


குறிப்பு : இந்த இராகத்தில்‌ காகலி நிஷாதமும்‌, அந்தரகாந்தாரமும்‌ ' 
அன்னிய சுரங்களாகப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


இராகம்‌ : சக்ரவாகம்‌ 


147 


93 
மனோகரா நாடகப்‌ பாடல்‌ 


சாபு 


g தாளம்‌ : மிச்ற 
(16ஆவது மேளகர்த்தா இராகம்‌) /300 
ஆரோசை :சரிகமபதநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிதபமகரிச 
(பத்மாவதி தனிமையில்‌ பாடுதல்‌) 
்ச்‌ா;சாச்‌ா //காசாசா ர்நீ; தாப 
[ன ஜென்‌ // மத்தை [நான்‌ // 
ரசா; நீதா ரதா ததா, /தச்நித பா; / 
/ தேன்‌ அறி யேனே /ஈச்வ ரா 11 
சா; சாசா /தா,தா, /தச்நித பா; / 
(னம்‌ செய்‌ Ng /வினை யோ // 
/ பதா, பாமா i மா; கா / மகரிரீரீ i . 
(நா னில்‌ , /வந்த /த து./ 
கா,மா, /பதாபபாபா  //- 
ஈ.ச்‌ [ஆ gg. / 


(மற்ற அடிகளையும்‌ இதுபோல்‌ பாடவம்‌.) 
பாதகி வசந்த சே 
னை மோசம்‌ செய்தனளோ - ஈச்வரா 
பரதவித்‌ தலை குறேன்‌ 


ஒடுவா நில்லாமலே - ஈச்வரா 


148 
94 
பழனித்‌ தண்டபாணிப்‌ பதிகப்‌ பாடல்‌ 
இராகம்‌ : மத்யமாவதி தாளம்‌ : ஏகம்‌ (கண்ட நடை) 


(22ஆவது மேளகர்த்தாவாகிய கரகரப்பிரியாவில்‌ பிறந்தது.) 


ஆரோசை :சரிமபநிச்‌ 
அமரோசை :ச்‌ நிபமரிச 


பா பபப பறிபபப பறிபமம பநீ; i 
சீதமது மிகமருவு கமலமல ரொப்பச்‌ i/ 
பநிபமம பநிபமம 141 பரத த டத 
சிறந்தநின்‌ இருவடிக ளும்‌.... if 
நீநிநிநி நீநிநிநி  நிநிநிநிறி நிநிநிநிநி // 
செய்யவரை தன்னினது துய்யவொளி யெய்திஎழில்‌ i 
சாச்ச்ச்‌ ச்ச்ச்ச்ச்‌ ச்நிபநீ சா;, // 
செய்யுமொரு கெளபீன மும்‌ ்‌ / 
ரீ றிரிற்‌ ரிறிரிரிரி  ரிரிரிறிறி நற்றிற்றி // 
ஒத வரும்‌ அறிவுறைசெய்‌ வன்கரத்‌ துப்பூமி ir 
நிச்நிபம பநிச்நிச்‌ fF: ட ட ட) / 
யூன்றி நிற்குந்‌ தண்ட முதம்‌. :. .. . // 
ச்நிம்ம்ம்‌ ' ம்றிமறிச்‌ - றிச்றிச்நி ச்நிச்நிப // 
உள்ளமகிழ்‌ கொள்ளவொரு பிள்ளையென வேமருங்‌ i 
சா ச்ச்ச்‌ ச்நிச்நிப படழிபநிநி சா இட த i‘ 


கோடங்கி லங்குகையும்‌ ட அகட ஜி, ர ன்‌ கத ற்‌ 


7149 
(மற்ற அடிகளை இதுபோல்‌ பாடவும்‌.) 
டபோ தமொரு நொடி தந்து ஜனனவினை நீக்இடுவி 
பூதியபி ஷேகமுகமும்‌ 
பூண்டதா வடருத்தி ராக்ஷமுங்‌ கண்டு நான்‌ 
போற்றநீ யென்று வருவாய்‌ 
தாதளவி வரியளிகள்‌ மதுவுண்டு பண்பாடு 
தண்டலைப்‌ பழனி மலையில்‌ 
தமிழ்முனிவ _னருணகிரி பணியவருள்‌ புரியுமொரு 
குண்ட பசித்‌ தெய்வமே. 


150 

95 
இராகம்‌ : சுத்தசாவேறி தாளம்‌ : ஆதி 
(ஆவது மேளகர்த்தாவாகிய தீரசங்கராபரணத்தில்‌ பிறந்தது.) / 400 


ஆரோசை : சரிமபதச்‌ 
அமரோசை :ச்‌ தபமரிச 


பல்லவி 
றிரி மரிச சாச ரீதாபா ; தசா தா தாப 

ஜெய விஜய ராமன்‌ மங்களம்‌ 7/௪. தா தேவி / 
ரிமா றிசா; // 
மங்‌ களம்‌ i 

சரணம்‌ 
மா, பதா; பமா பதா பத /ச்தரிச்ச்ச்‌ தச்‌ / 
தத்துவ சுலோசனய மங்களம்‌ ' / தகுதியுள்ள i 
/தபப ரிம றிசச | 
/ விபீஷணனு மங்களம்‌ i 
தாதரிச்ர்‌ தரிசாச்‌ தச்தப / பதச்‌ .... தாச்‌. பத / 
முக்தியுற்ற பெரியோர்கள்‌ மங்கனம்‌ / முனிவ ரோடு தவ / 
பமநிமரீசா ii 


விரதர்‌ மங்களம்‌ // 
(மற்ற அடிகளை இதேபோல்‌ பாடவும்‌) 
பாடில்‌ பாடு முயர்‌ கவிஞர்‌ மங்களம்‌ 
பக்தர்‌ யோகர்‌ ஞானசித்தர்‌ மங்களம்‌ 
கூடல்வாமும்‌ நற்குணத்தர்‌ மங்களம்‌ 


குலவு மிச்சபையார்‌ நித்ய மங்களம்‌ (ஜெய) 


451 
பழனித்‌ தண்டபாணிப்‌ பதிகம்‌ 


(1) 


ச தமது மிகமருவ கமலமல ரொப்பச்‌ 
சிறந்தநின்‌ ஜிருவடிகளும்‌ 

செய்யவரை கன்னினதி துய்யவொளி யெய்‌ இயெழில்‌ 
செய்யுமொரு கெளபீனமும்‌ 

ஒகுவரும்‌ அறிவுரைசெய்‌ வன்கரத்‌ துப்பூடி 
யூன்‌ திநிற்‌ குத்தண்டமும்‌ 

உள்ளமதஇிழ்‌ கொள்ளவொரு பின்ளையென வேமருங்‌ 
கோடங்்‌: கிலங்குகையும்‌ 

போதுமொரு தொடிதந்து ஜனனவினை நீக்கிடுவி 
தியபி ஷேகமுகமும்‌ 

பூண்டதா வடருத்தி ராக்ஷமூங்‌ கண்டுநான்‌ 
போற்றநீ யென்றுவருவாய்‌ 

தாதளவி வறியளிகள்‌ மதுவுண்டு பண்பாடு 
தண்டடலைப்‌ பனிமலையில்‌ 

தமிழ்முனிவ னருணகிறி பணியவருள்‌ புரியமொரா 
தண்டபாணித்‌ தெய்வமே. 


2) 


கலகமுனி பழமொன்று கொண்டுவந்‌ தன்றுமுக்‌ 
கண்ணனிட. மேகொடுப்பக்‌ 

கண்டுசூ தப்பழ மவென்றுமறி யாமலே 
கஜானன ஷடானனவென 

மெலவழைக்‌ துலகமுன்‌ வலம்வருவ றிப்பழமு 
மேகொண்மி னென்‌ றமொழியை 


152 


மெய்யாகு மென்றுதோ கையேறி.உலகெலாம்‌ . 
விரைவிலே யுலவியருகில்‌ 

இலகுமுன்‌ வரவகர உகரமொடு மகறமுக 
னெழுந்துற்றி டுந்தந்தத தாய 

இருவரையு மேசுற்றி வந்துவந்‌ இத்துமவ்‌ 
வின்பப்ப ழம்பெற்றதால்‌ 

தல்வெவ ற்‌ ஜிலுமதிக மகிமையிது வெனவமுயர்‌ 
குருமநிறை பழனிமலையில்‌ 

குந்தைகனி யீயவிலை யென்று தனி யாகவரு 
கண்டபாணித்‌ கெய்வமே 


(3) 


ஒருகனிந தரவில்லை யாயினும்‌ என்றனக்‌ 
குலகுதனில்‌ கனிவகைகள்‌ 

உள்ளவெல்‌ லாமுரித்‌ தொன்றாய்த்‌. திரட்டியுடன்‌ 
உயர்ந்தகற்‌ கண்டுமு தலாய்‌ 

வருமதுர மானவெல்‌ லாம்பிசைந்‌ தன்பர்‌ தினம்‌ 
வந்துவத்‌ திடைவிடாமல்‌ 

வந்தனார்ச்‌ சனைகளோ டபிஷேக முஞ்செயும்‌ 
வண்மையைப்‌ பாராயென 

கருநிற க்ரீவருக்‌ குரைபகர்‌ தல்‌ போலவே 
காணுநின்‌ செயலென்னவேோ 

காசினியி லொன்‌ றில்லை யென்பவர்க்‌ கெ திர்மொழி 
காட்‌சியொடு காட்டுவிதமோ 

தருநிறைக ளிற்கவிகள்‌ கனிகள்டீ றித்திரிவ 
தாலெழில்‌ செய்‌ பழனிமலையில்‌ 

தன்மகிமை யின்னதென நன்னயம்‌ விளக்குமொரு 


தண்டபாணித்‌ தெய்வமே 


152 
(4) 


ஞானப்‌ பழத்தைப்‌ பிபிந்துரசமன்‌ பினொடு 
நாமுண்ண வுங்கொடுத்த 

தல்லகுரு நா தனுக்‌ கென்னவி த 'மிக்கனியை 
நாமீவ கென்றுநாணித்‌ 

தானப்‌ பணித்தலையர்‌ தரவில்லை யா தலால்‌ 
சாருமொரு பிழையில்லையே 

சத்திவடி வேலொடுந்‌ தத்துமயி லே நிடும்‌ 
சண்முகா குறையுமுன தோ 

ஏனிப்‌ படிக்கோ வண த்தொடுந்‌ குண்டுகொண் 
டிங்குற்றொ ராண்டியானாய்‌ 

எமதுவினை பொடிபடவு மல்லவோ வந்துநீ 
யிப்படி யிருக்கலாம்‌ ஆ 

சானப்ப னன்னையா மென்னவ மெண்ணினேன்‌ 
குருவையருள்‌ பழனிமலையில்‌ 

சந்ததம்‌ குடிகொண்ட சங்கரன்‌ கும்பிடும்‌ 
குண்டபாணித்‌ கெய்வமே 


6) 


பொன்மயக்‌ கிறிபெற்ற புதல்வியோ அன்னையாம்‌ 
பொருளுக்கோ ரதிபதியெனும்‌ 

புட்பக விமானத்‌ தனை க்தோழ னாய்க்கொண்ட 
புங்கவனு முன்‌ தந்தையாம்‌ 

கன்மலைக்‌ குடைகொண்டு மழைகடுத்‌ தன்றுநிரை 
காத்தவொரு கடல்வண்ணனோ 

கருதுதாய்‌ மாமனாம்‌ பெரிய தன மேந்திடும்‌ 


கமலமா துன்மாபியாம்‌ 


154 


பன்மலர்‌ த்‌ தொடைசூடி மூவலகு மாள்பவன்‌ 
பார்க்கிலாொரு பெண்‌ தந்தவன்‌ 

பாரிலிப்‌ பெருஞ்செல்வ முற்றுநீ கோவணப்‌ 
பண்டார மாய்வருவதேன்‌ 

சன்மவெப்‌ புப்பிணி யகற்றுமுயர்‌ சஞ்சீவி 
குழையவரு பழனிமலையில்‌ 

சகலஉல னெரும்டி பரவவொரு பொருளுதவு 
குண்டபாணித்‌ தெய்வமே 


(6) 


அரையாடை யின்றிநிரு வாணியாய்க்‌ கரம்‌ தனில்‌ 
அன்றொருக பாலமேந்தி 

அதிதிநான்‌ பிச்சையிடு மென்று திரி வோன்மைத்த 
னாமெனவு நாட்டுதற்கோ 

நரைமேவி யுடல்மெலிநத்‌ தேயாவி போகவரும்‌ 
நாளேனு முறுதிகொண்டு 

நற்றவம்‌ புரிவோர்கள்‌ த்துவினை யாடதா 
னாவிதங்‌ காட்டுதற்கோ 

விரைசேரு மதுமாலை கொண்டுனது மெய்யன்பர்‌ 


விண்கங்கை யாட்டுதற்கோ 


வினையனேன்‌ கருமங்களெ வ்வெவையு மொன்றாய்‌ 
விரட்டியின்‌ றோட்டுதற்கோ 

குரைமீது பொற்பதம்‌ படவருத லேதுபுகல்‌ 
தலைமையபெறு பழனிமலையில்‌ 

தஞ்சமென வந்தவர்கள்‌ கொண்ட நினைவின்படிசெய்‌ 
தண்டபாணித்‌ கெய்வமே 


155 
(7) 
தாருகனி னுடலைக்‌ கழித்துத்‌ தகர்த்துத்‌ 
தடுத்தக்ர வுஞ்சகிறியை 
கட்டுருவ வெட்டிப்‌ பிளந்துக்ர மேற்கொண்டு 
தரைமட்ட மாக்கவிட்டு 
யாருநிக ரில்லா த மாயவேஞ்‌ சூரன்வா 
ரிதியில்மறை வானவேளை 
அண்டரண்‌ டங்களும்‌ எண்டிசை யடங்கலும்‌ 
அலறமா மூதுறடிந்து 
சேருபடை யாவையுங்‌ குத்திக்‌ குலைத்துச்‌ 
சிவ ந்த தாடை யென்றுசிகையில்‌ 
செம்புனல்‌ வழிந்‌ே தாட வுந்தசை நிணஞ்சூடும்‌ 
சித்ரவேல்‌ கொண்டகுமரா 
சாருகிழ மந்திதடி யோடுநட மாருபொழில்‌ 
தங்குமுயர்‌ பழனிமலையில்‌ 
தரியலர்கள்‌ மகுடமுடி பொடிபடவு மெறியுமொரு 
குண்டபாணித்‌ தெய்வமே 


6) 


அரிக்கண பொலிக்குந்‌ திருப்பரங்‌ குன்றமும்‌ 
அலைகொழிக்‌ குஞ்செந்திலும்‌ 

அன்பர்கள்‌ துதிக்குமுன்‌ னாவினன்குடியு முயர்‌ 
அத்தணர்சொ லேரகமெனும்‌ 

விரிக்குமறை யின்பொருளை யன்றுமதி முடியோன்‌ 
விளங்கவுரை செய்‌ தமலையும்‌ 

வேடர்கள்‌ தினங்கூடி மதுவுண்டு வெறியாடு 
வெகுகுன்று கோறாடனும்‌ 


156 


மூறிக்கரடி. வெருவவரு பவுன்‌ பெருகுபழ 
முதிர்சோலை மலைய மேவி . 

முன்கண்டு கொண்டா றெழுத்தமூத முண்டுண்டு 
மூறைமைபெற வருளிமிகவும்‌ . 

குரிக்கமுடி யாகுவினை யகலமிக அயி 
குவமழுலவு பழனிமலையில்‌ 

சமயகுர வசரவண பவமுருக புலவகுக 


குண்டபாணிக்‌ தெய்வமே. 
(9) 


நக்கீர ருக்கே யனுக்ரகித திட்டநாள்‌ 
கற்கிமுகி யைக்கொன்‌ நனை 

நயமொழிசெொ லருண௫அறி மனமகிழ நடனமிடு 
மயிலுடனு மெதிர்‌ நின்றனை 

முக்கா ரணத்தே முதற்றொழிற்‌ கானவனை 

முடியிற ற்‌ புடை த்துண்டனை 

முழுதுலகு  இட்டிக்க வைத்தவனு மாற்குடிலை 
முன்பொருளை மொழியென்‌ றனை 

நெக்காக வுருகுமுன தடியார்கள்‌ நெஞ்ச மலர்‌ 
நிலையமாய்க்‌ குடி கொண்டனை 

நிற்பாடி யப்பாவெ னக்காது கேழ்க்காத 
கைப்போலி ருக்க்றனை 

தக்கோர்கள்‌ புகழெனவு மனுதினமு வளருமுயர்‌ 
தருமருவு பழனிமலையில்‌ 

சந்ததமு வந்தவர்கள்‌ பந்தநீக்குந்‌ தரும 
குண்டபாணித்‌ தெய்வமே. 


157 


(10) 


ஆற்றுப்‌ படுத்த நக்கரனை மதிக்கிலேன்‌ 
அலங்கார மனுபூதியால்‌ 

அப்பனென முப்புவிய ரொப்பவரு மருணூரி 
யைச்சொப்ப ன த்தெண்ணிலேன்‌ 

தோற்றைந்து வயதுவரை யூமையாயுன கருள்‌ 
சுரந்துகலி வெண்பாமு தல்‌ 

சொல்லரும்‌ பிரபந்த மெல்லாந்தரும்‌-ஸ்வாமி 
குமரகுரு பரனை நினையேன்‌ 

தேதேற்றுமக வற்பாவி னாற்பொருளு ரைத்திடும்‌ 
சிற்றம்ப லவநாடியை 

சிந்தையிற்‌ கருதிலேன்‌ பாடுவது மெங்ஙனம்‌ 
செப்பக்‌ கவிப்பொருளருள்‌ 

சாற்றுறு மிடும்பன்மே றூக்கு காவடியிலே 
தாங்கிவரு பழனிமலையில்‌ 

குண்டமிழ்க்‌ கொடைகொடுக்‌ தண்டினோர்க்கருளுதவு 
குண்டபாணித்‌ தெய்வமே 


